T. 2458 


வடசொற் றமிழ் 
அகரவரிசை 


--- 


வெளியீடு - கஉ 


வடசொற் றமிழ் அகரவரிசை 


மறைமலையடிகளின் புதல்வியாரும் , 
சென்னை நார்த்விக் மகளிர் கல்லூரித் தலைமை 

தமிழாசிரியராயிருந்தவருமாகிய 
திருமதி . தி . நீலாம்பிகை யம்மையார் 

இயற்றியது . 


கிடைக்குமிடம் : 
திருநெல்வேலித் தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக் கழகம் லிமிடெட் , 
திருநெல்வேலி, 

சென்னை -1 . 


: 


First Fdition : August ., 1937 , 
Second Edition : Feb., 1952 


CAN Rights Reserved ] 


Copies can be had of : 
THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY , TINNEVELLY , LTD ., 
1/140 , BROADWAY , 

MADRAS - 1 . 


. 


llead Office : 


24 , EAST CAR STREET, 


THIRUNELVELI. 


Appar Achakam , 2/140, Broadway , Madras- 1. 


முகவுரை 


பல்லுயிரும் பலவுலகும் படைத்தாரித்துத் துடைக்கினும் ஓர் 

- 
எல்லையறு பரம்பொருள் முன் னிருந்தபடி யிருப்பதுபோல் 
கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையா ளமும் துளுவும் 
உன்னுதரத் துதித்தெழுந்தே யொன்றுபல வாயிடினும் 
ஆரியம்போ லுலகவழக் கழிந்தொழிந்து சிதையாவுன் 
சீரிளமைத் திறம்வியந்து செயல்மறந்து வாழ்த்துதுமே. 

- மனோன்மணீயம் 


. 


எழுநூறு ஆண்டுகளாக 

ஆண்டுகளாக நந் தண்டமிழ்மொழி 
யில் ஏராளமான வடசொற்கள் வந்து கலந்து 
விட்டன . இங்ஙனந் தமிழின் கண் வடசொற்கள் 
பல வந்து புகுந்தபின் பழந்தமிழ்ச் சொற்களிற் 
பல வழங்காதொழிந்தன . தமிழிற் கலந்து அது 
தன்னை முற்றும் வேறுபடுத்தும் வடசொற்களை 
இப்போதே 

தடைசெய்யாவிடின் , தமிழ் 
தன்னிலை 

கெட்டு வேறுமொழிபோலாகு மென் 
பதற்கு ஒருசிறிதும் ஐயமில்லை . வேறு நாடுகளிற் 
குடியேறிய தமிழ்மக்கள் தம் தமிழ்மொழியினைப் 
பாதுகாவாமல் 

திரித்து வழங்கியதோடு , 
மொழிச் சொற்களும் மிகுதியாகத் தமிழிற் கலக்க 
இடந்தந்தமையினாலே தான் தமிழ்மொழி ஒன்றே 
தன்னிலை 

திரிந்து ‘ மலையாளம் , கன்னடம் , 


வட 


(5 


வடசொற் றமிழ் அகரவரிசை 


தெலுங்கு முதலான பலவேறு மொழிகளாயிற்று . 
தமிழின் கண் வடசொற்கள் நிரம்பவும் விரவினமை 
யால் , 

இவைதாம் வடசொற்கள் இவைதாம் 
தமிழ்ச்சொற்கள் எனத் தமிழ்மக்களிற் பெரும் 
பாலார் பிரித்தறியக்கூடாதவாறு 

அவை தலை மயங் 


சிக் கிடக்கின்றன. 


தாண் 


ஆகவே , இக்காலத்துத் தமிழ்மக்களிற் பெருந் 
தொகையினர் , வடசொற்களையுந் தமிழ்ச்சொற்களை 
யும் பிரித்தறிய முடியாதவர்களாகித் தாமெழுதுங் 
கட்டுரைகளிலும் நூல்களிலும் வடசொற்களைச் 
சேர்த்தெழுதியும் , அவற்றைத் தமிழ்ச்சொற்களா 
கவே பிழைபடக் கருதியும் தமிழின் தூய்மை 
யையும் , இனிமையையும் பழமையையுங் கெடுத்து 
விடுகின்றார்கள் . வடசொற் கலப்பால் தமிழ் தன் 
னிலை திரிந்து கேடுறுவதை எனது பதின்மூன்றாவ 

டி ல் 

அறியலானேன் . எவ்வாறெனின் , 
யான் பதின் மூன்றாண்டுச் சிறுமியாயிருந்தபோது , 
ஆண்டில் , 

ஒருநாட் சாயுங்காலம் 
தந்தையாருடன் தோட்டத்தில் 
கொண்டு வருகையில் , தந்தையார் 

இராமலிங்க 
அருளிச்செய்த திருவருட்பாவிலுள்ள 
< பெற்ற தாய் = னை மகமறந் தாலும் 

பிள் கோ யைப்பெறுந் சாய்மறந் தாலும் 

உற்ற கோடை உயிர்மறந் தாலும் - 
என்னும் பாட்டைப் பாடினார்கள் . அப்பாட்டின் 


1916 - ஆம் 


என் 


உலாவிக் 


அடிகள் 


முகவுரை 


7 


போது 


நான் 


அவர்கள் 


> 


இரண்டாம் அடியாகிய உற்றதேகத்தை உயிர் 
மறந்தாலும் என்பதனைச் 

என்பதனைச் சொன்னபோது , என் 
தந்தையா ரவர்கள் என்னை நோக்கி , 

என்னை நோக்கி , “ அம்மா ! இப் 
பாடிய 

பாட்டைத் தூய தமிழில் 
இராமலிங்க அடிகள் எவ்வளவு அழகாகப் பாடி 
யிருக்கின்றார்கள் ! ஆனால் , அப்பாட்டின் இரண் 
டாம் அடியிலுள்ள தேகம் என்னும் வடசொல்லை 
நீக்கி யாக்கை என்னுந் தனித்தமிழ்ச் சொல்லை 

அங்கே அமைத்துப் பாடியிருந்தால் , 
இன்னும் எவ்வளவு 

நன்றாயிருக்கும் ? தமிழில் 
பிறமொழிச் சொற்களைச் சேர்ப்பதால் தமிழ் தன் 
இனிமை இழந்து போவதோடு , பல தமிழ்ச்சொற் 
களும் வழக்கில் இல்லாமல் இறந்து போகின்றன 
என்றார்கள் . இதுகேட்ட அன்று முதல் தனித்தமிழி 
லேயே பேசவும் எழுதவும் வேண்டுமென்று தந்தை 
யாரும் யானும் உறுதிகொண்டோம் . அவ்யாண்டு 
முதல் யான் வடசொற்றமிழ்ச் சொற்களை ஆராய்ந் 
தறியு முயற்சியி லீடுபட்டேன் . அதன்பின் தனித் 
தமிழிற் சிலபல கட்டுரைகள் எழுதித் திராவிடன் 
தமிழ்நாடு முதலிய இதழ்களில் வெளியிடலானேன் . 
பின் , வடசொற்களுக்கு நேரான தமிழ்ச்சொற்கள் 
அடங்கிய ‘ அகரவரிசை ஒன்று எழுதி ‘ வடசொற் 
றமிழ் அகரவரிசை என்னும் பெயரால் பதினைந் 
தாண்டுகளுக்கு முன் திராவிடன் இதழில் வெளி 
யிட்டேன் , அப்போதெழுதத் துவங்கிய இவ் 
வட சொற் றமிழ் அகரவரிசை எல்லாம்வல்ல இறைவ 


3 


வடசொற் றமிழ் அகரவரிசை 


னருளால் 


இவ்யாண்டிற்றான் 

ஒருவாறு முடிவு 
பெற்றது . வடசொற்களுக்கு இதன் கண் காட்டப் 
படும் தமிழ்ச்சொற்களைவிட இன்னுந் திறமான 
தமிழ்ச்சொற்களை எவரேனுந் தெரிவிப்பார்களா 
யின் , அவற்றை அவர்கள் பெயருடன் நன்றியறித , 
லோடு அடுத்த பதிப்பில் வெளியிடுவேன் . சில 
தூய தனித்தமிழ்ச் சொற்களை வடசொற்களென 
ஐயுற்றுக் கூறுவனவற்றிற்கு இந்நூலின் பிற்சேர்க் 
கையில் ஆராய்ச்சிக் குறிப்புக்கள் 

குறிப்புக்கள் எழுதப்பட் 


டுள்ளன . 


என் 


படிகளைப் 


இந்நூலின்கணுள்ள 

ஐயுறவான சொற்கள் 
சிலவற்றிற்கு ஆராய்ச்சிக் குறிப்பு எழுதியனுப்பிய 

தந்தையா ரவர்கட்கு என் நன்றியறிதலும் 
வணக்கமும் உரியனவாகுக . இந்நூற் கையெழுத்துப் 
பார்வையிட்டுச் சில 

சொற்களுக்கு 
ஆராய்ச்சிக் குறிப்பெழுதி யனுப்பிய சொல்லா 
ராய்ச்சிவல்ல பெரியார் ( யாழ்ப்பாணம் நல்லூர் ) 
சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்கட்கு என் பெரு 
நன்றியும் வணக்கமும் உரியனவாகுக , 

தி . நீலாம்பிகை. 


ஒம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அகசு 


அகடம் 


வட சொற்கள் தமிழ்ச் சொற்கள் 
அகக்கரணம் 

உட்கருவி , மன முதலியன . 
அகங்காரம் 

செருக்கு , இறுமாப்பு ; 

முனைப்பு , யானெனல் . 
அகங்கிருதன் 

செருக்கன் . 

பொழுது , காலம் , எல் , பகல் : 
அகசுமாத்தாய் 

எதிர்பாராத வகையாய் , தற் 

செயலாய் . 

முறையின்மை , பொல்லாங்கு . 
அகடவிகடம் 

வேறுபட்டது , குறும்பு , தட்டு 

மாற்று . 
அகடி தகடநா சமர்த் செய்தற்கரியதைச் செய்ய 
தன் 

வல்லவன் .. 
அகடிதம் 

நிறைவேற்றற்கரியது . 
அகண்டபரிபூர 

எங்கும் நிறைவு . 
அகண்டபூரணம் 

எல்லாம் , முழுமை , பிரிக்கப் 

படாதது . 
அகண்ட வாக்கியம் பெருஞ்சொல் . 

* கலப்பு - வடசொல் தென்சொற் கலந்தது . 

+ அயல்மொழிச் சொல் = அயல்மொழிச் சொல் தமிழில் , 
வழங்குவது , இவற்றை இவ்வடையாளங்கள் குறிக்கும் . 


ணம் 


அகண்டம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அகண் 


அகண்டன் 


அகண்டாகண்டன் 
அகண்டாகார 

ஞானம் 
அகண்டாகாரம் 


} 


அகதங்காரன் 
அகதம் 
அகதன் 
அகதி 


அகநம் 


அகநிட்டம் , ) 
அகநிஷ்டம் 


கடவுள் , ஒருவன் , முழுமுதல் , 

பிரிவிலான் . 
கடவுள் , முழுமையோன் . 
எங்குநிறை அறிவு , முற் 

றறிவு , பேரறிவு. 
பெருவெளி, வரம்பிலாமை , 
எல்லையின்மை , பெரும் 
பரப்பு . 
மருத்துவன் . 
உடல்நலம் , மருந்து . 
நோயிலி . 
அறவை , வறியன் , ஏழை , புக 

லிலான் , யாருமற்றவன் . 
பெருமையின்மை . 
மேலானது , உயர்ந்தது . 
இணையில்லாதது ( அ + கநிஷ் 

டம் ) = மூத்தது . 
உள்ளம் ) வேறின்றிக்கூடல் . 
இறுமாப்பு , செருக்கு . 
கழுவாய் , தீங்கொழிப்பது 

( நீருள் வணக்கம் ) 
உயிர் , நான் . 
தற்பெருமை , செருக்கு . 
நானே கடவுளெனல் . 
நானே கடவுளென்போன் . 
இழிகுலப்பெண் . 
அகரவரிசை , அகர நிரல் , 
அகரமுதல் . 


(அக)திருவிகற்ப ) 


சமாதி 
அகந்தை 
அகமருடணம் 

அகமர்ஷணம் , 
அகம் 
அகம்பாவம் 
அகம்பிரமம் 
அகம்பிரமவா 
அகம்மியை 
அகராதி 


அகித ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க 


அகர்த்தா 


உரிமை 


முதல்வனல்லான் , 
யிலான் , 


கதிரவன் . 


அகர்நா தன் 
அகர்ப்பதி 
அகர்மணி 
அகர்மம் 
அகர்முகம் 


அகற்பிதமரணம் 
அகற்பிதம் 
அகஸ்மாத்து 
அகா தம் 


ரனல் , 


அகாதன் 


அகாத்தியம் 
அகாரணம் 


தகாச்செயல் , செயல்இன்மை . 
புலரிக்காலை , விடியற்காலம் , 

விடியல் . 
தகாச்சாவு , 
இயல்பு. 
தற்செயல் , திடீரெ 
மிகுந்த ஆழம் , கரவு , புரட்டு , 
அறியலாகாதது , 
புனல் ( பிங்கலந்தை ) 
ஆழமானவன் , கரவுடையான் , 

புரட்டன் . 
பொல்லாங்கு , ஆழமானது . 
ஏதுவின்மை , வழியின்மை , 

தற்செயல். 
இடி , இந்திரன் , கடவுள் . 
முதிராச்சாவு , இளஞ்சாக் 

காடு , 
இசையாக் காலம் , 

தகாக் 
காலம் . 
பாம்பு , இரும்பு . 
வறியன் , ஏழை . 
தீமை , இன்னாமை , மறம் . 
பகைவர் , ஒன்னார் . 
கீழுலகு , கீழ்நிலம் . 


அகாரி 


அகாலமரணம் 
அகாலமிருத்தியு 
அகாலம் 


அகி 
அகிஞ்சனன் 
அகிதம் , 

அஹிதம் 
அகிதர் 
அகிதலம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அகிது 


அகிதுண்டிகன் 
அகிபதி 
அகிபுக்கு 
அகிம்சை , 

அஹிம்சை 
அகிருத்தியம் , 

அகிர்த்தியம் ) 
அகிலகாரணன் 


அகிலநாயகன் 
அகிலபோகம் 
அகிலம் 
அகிலரூபன் 
அகிலலோகம் 
அகிலாண்டகோடி 
அகிலாண்டம் 
அகிவைரி 
அகீசன் 
அகீதம் 
அகோசரம் 
அகோ தாரை 
அகோரம் 


பாம்பாட்டி , பாம்பு பிடிப்போன் . 
பெரும்பாம்பு , ஆதிசேடன் 
கருடன் , கீரி , மயில், 
இன்னாசெய்யாமை , கொல் 

லாமை . 
அடாச்செய்கை , தீச்செயல் , 

அட்டூழியம் . 
முழுமுதற் கடவுள் , எல்லா 
வற்றிற்குந் தலைவன் , முழு 
முதல்வன் . 
முழுமுதல்வன் . 
உலக நுகர்ச்சி . 
எல்லாம் , உலகு , வையம் , நிலம் . 
எல்லாமானோன் . 
எல்லா உலகம் . 
எண்ணிலுலகு . 
எல்லா உலகம் . 
கருடன் , மயில் , 
ஆதிசேடன் . 
குறைவின்மை . 
அறியொணாதது , எட்டாதது . 
பெரும் பொழிவு. 
அழகின்மை , கொடுமை , நடுக் 

கம் . 
பகலிரவு , அல்லும்பகலும் . 
அப்பொழுது , அந்நொடி . 
ஆடவனைச்சேராத மங்கை . 
பொறுமையின்மை. 
அழிவின்மை . 
மங்கல அரிசி , மஞ்சளரிசி . 


அகோராத்திரம் 
அக்கணம் 
அக்கதயோனி 
அக்கமை 
அக்கயத்துவம் 
அக்கதை , அட்சதை 


அக்கி 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ரு 


கண்மணி அணிந்தோன் 
கண் , விழி , பொன் , விளை 

பொருள் ( கூலம் ), கண்மணி . 
எழுத்து , அழிவில்லது . 


அக்கதாரி 
அக்கம் = ) 

அக்ஷம் ) 
அக்கரம் = 

அட்சரம் 
அக்கரம் = ) 

அச்சரம் ) 
க்கராரம்பம் = 
அட்சராப்பியா 
சம் 
அக்காரம் 
அக்கி = ) 


வாய்ப்புண் . 


எழுத்தறிவித்தல் , பள்ளிக்கு 

வைத்தல் , 
வெல்லம் , கன்னல் . 
கண் , விழி , வெப்புக் கொப்பு 

ளம் . 
விழியுருண்டை , கண்மணி . 


அக்ஷி 


மறைவு . 


2 


மறைந்துறைதல் , கரந்துறை 

தல் . 
அறியாமை , இருள் . 


அக்கி தாரை 
அக்கியாதம் 
அக்கியா தவாசம் = 

அஞ்ஞாதவாசம் 
அக்கியானம் 

அஞ்ஞானம் 
அக்கியானி = ) 

அஞ்ஞானி 
அக்கிரகன் 
அக்கிரகாரம் = 

அக்கிராரம் 
அக்கிர பூசனை , 

அக்கிர பூசை 
அக்கிரமம் 
அக்கிரமி 


அறிவிலான் , புல்லறிவாளன் . 
முதல்வன் , தலைவன் . 
பார்ப்பனச்சேரி . 


முதல்வழிபாடு . 
ஒழுங்கின்மை , முறைகேடு . 
கொடியோன் , தீயோன் , 

முறைகேடன் : 
நுனி , முனை , முதல் . 


அக்கிரம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அக்கிரா 


அக்கிராசனம் 
அக்கிராசனாதிபதி 


அக்கினி, 

அக்கி 
அக்கினிகணம் 
அக்கினிஹஸ்தம் 
அக்கினி கலை 
அக்கினிகாரியம் 
அக்கினிகேது 
அக்கினிகோணம் 
அக்கினிகோத்திரம் 
அக்கினிசகன் , 

அக்கினிசகாயன் 
அக்கினிசாலம் 


முதலிருக்கை , தலைமை . 
அவைத்தலைவர் , தலைவர் , 

முதல்வர் . 
நெருப்பு , தீ , அனல் , எரி , 

தழல் . 
தீப்பொறி , நெருப்புப்பொறி , 
அனற்கை . 
தீக்கால் , தீமூச்சு . 
எரி ஓம்பல் . 
தீப்புகை. 
தென்கீழ்மூலை . 
தீவேள்வி , தீவழிக்குடி . 
காற்று , கால் , தீயின் நண்பன் . 
நெருப்பிற் செய்யும் மாய 

வேலை , 
தீப்பிழம்பு , அனற்பிழம்பு , 

தீச்சூளை . 
தீக்கடவுளுக்குச் செய்யும் 

ஒருவகை வேள்வி . 
தீவளர்த்தல் . 


அக்கினிச்சுவாலை 


அக்கினிட்டோமம் 


தீக்கட்டு , அனற்கட்டு , 


அக்கினிதாரணம் 
அக்கினித்தம்பரம் , 
அக்கினிஸ்தம்ப 
நம் 
அக்கினித்தம்பம் 
அக்கினித்திரயம் 
அக்கினித்திராவகம் 
அக்கினிநட்சத்தி 
ரம் , அக்கினி 
நாள் 


தீத்தூண் . 
முத்தீ . 
ஒருவகைத் தீநீர் . 


தீநாள் , தீக்கோள் . 


அங்கர ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பொன் . 
வேள்வித் தீக்குழி , 
தீப்பாய்தல் , தீப்புகுதல் . 


அக்கினிபம் 
அக்கினியாலயம் 
அக்கினிப் 

பிரவேசம் , 
அக்கினிப் 

பிரவேசனம் 
அக்கினிமந்தம் 


அக்குரு 
அங்ககணிதம் 
அங்ககீனம் , 

அங்கஹீனம் 
அங்கசங்கம் 
அங்கசன் 
அங்கசேட்டை , 

அங்க சேஷ்டை 
அங்கசம் 
அங்கசை 
அங்கதம் 


தீக்குளித்தல் , எரி புகுதல் . 
கோங்கமரம் , 

பசியின்மை , 
செரியாமை . 
விரல் , 
எண் கணக்கு . 
உறுப்பறை , உறுப்புக்குறை , 
மெய்ப்புணர்ச்சி , புணர்ச்சி . 
காமவேள் , காமன் , மகன் . 
உறுப்பசைவு . 
குருதி , மயிர் , காமம் , நோய் . 
மகள் . 
தோளணி , பாம்பு , பொய் ,, 

. 
உறுப்புக்குறைவு , 

பறை , உறுப்புக்கேடு. 
உடல்வலமுருளல் , வலம் 


வசை . 


அங்கபங்கம் 


உமறுப் 


புரளல் . 


அங்கப்பிரதக் 

கணம் , 
அங்கப்பிர 

தட்சணம் 
அங்கநம் 
அங்கதை 
அங்கரக்கா 


அசைதல் , போதல் , முற்றம் . 
பெண் . 
உடற்பாதுகாப்பாக அணியும் 
சட்டை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அங்கம் 


அங்கம் 


அங்கரட்சகர் 
* அங்கவியல் 
அங்கவீனன் 


அங்காதிபாதம் 


உறுப்பு , எலும்பு , அடையா 

ளம் . 
மெய்காப்பாளர் . 
உறுப்பியல் . 
உடற்பழுதன் , உடற்கேடன் , 
உறுப்பறையன் . 
முழு உடம்பு , தாடலை , அடி , 

தலை . 
குறிஞ்சாக்கொடி , சிறு 

தேக்கு . 
நெருப்பு , செவ்வாய் . 
நெடுஞ்சட்டை , தீ , தீக்கடவுள் . 


அங்காரவல்லி 


அங்காரன் 


அங்கி 


உடன்பாடு , ஒப்பு . 


அங்கிகாரம் 
அங்கீகரணம் 

அங்கீகாரம் ) 
அங்கீகரித்தல் 


அங்குசபாணி 


ஏற்றுக்கொள்ளல் , உடன் 

படல் , ஒப்புதல் . 
தோட்டிக்கையன் , பிள்ளை 

பார் . 
தோட்டி , யானை த்தோட்டி , 

கொக்கி . 
பெருவிரல் . 


அங்குசம் 


அங்குட்டம் , ) 

அங்குஷ்டம் 
அங்குட்டான் , 

அங்குஷ்டான் , 
அங்குரார்ப்பணம் 
அங்குலம் 
அங்குலி 
அங்குலிகம் , 
அங்குலியம் ) 


விரலுறை , விரற்புட்டில் , 
முளை இடுதல் . 
விரற்கடை , விரலளவு . 
விரல் , 


விரலணி , கணையாழி . 


அசத்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அங்கூடம் 
அசம் , 

அஜம் 
அசகாயம் 
அசங்கதம் 


அசங்கமம் 
அசகம் 
அசகரம் 
அசகாயசூரன் 


. 


பகை 


அசகி 


அசகசாந்தரம் 


னைக்கும் 


அம்பு , கீரி . 
ஆடு . 
உதவியின்மை . 
ஒழுங்கின்மை , அருவருப்பு , 

வெறுப்பு , பொய் , பொருந் 
; தாமை . 
புணர்ச்சியின்மை . 
மலையாடு , விடாமை .. 
பெரும் பாம்பு . 
பிறர்உதவியின்றிப் 

வரை வெல்லக்கூடியவன் . 
பகைவன் . 
ஆட்டுக்கும் 

யானைக் 
உள்ள மாறுபாடு . 
அருவருப்பு . 
அச்சமில்லாதது , ஐயுற 

வின்மை. 
தனிமை . 
கூட்டம் இல்லாதவன் . 
எண்ணக்கூடாதது . 
ஐயமின்மை . 
அடக்கமின்மை . 
அசைவின்மை. 
ஒலியின்மை , ஓசையின்மை 
தளர்ச்சி , வலுக்குறை , 
பொய்க்கற்பனை . 
பொய் , 


அசகியம் , 

அசங்கியம் 
அசங்கிதம் 


அசங்கம் 
அசங்கன் 
அசங்கியேயம் 
அசங்கை 
அசங்கோசம் 
அசஞ்சலம் 
அசத்தம் 
அசத்தி 
அசத்தியபாவனை 
அசத்தியம் , 
அசததை 


. 


க 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அசத்து 


அசத்து 
அசத்துக்கள் 
அசத்துவம் 


அசந்ததி 
அசந்தம் 


அசந்துட்டி 
அசந்தர்ப்பம் 
அசந்துட்டம் 
அசம்பிரேட்சி தம் 


அசபன் 
அசப்பியம் 
அசமந்தம் 
அசமந்தன் 
அசம்பவம் 
அசம்பாவிதம் 


இல்பொருள் , சாரமற்றது . 
கீழோர் , சிறியோர் 
வெளிப்படாமை , தீமை , வலி 

யின்மை . 
வழிமுறையின்மை . 
உயிரெழுத்திலே 

முடியுஞ் 
சொல் . 
மகிழ்ச்சியின்மை . 
நேரமின்மை , காலத்தவறு . 
விருப்பமின்மை , மகிழ்வின்மை . 
ஓர் தலற்றது , நன்கு கருதப் 
படாதது . 
டுமேய்ப்போன் , 
அவைக்காகாச் சொல் . 
சோம்பல் , மடி , மலை .. 
மடியன் , சோம்பேறி . 
நிகழாதது , மாறுகோள் . 
நடவாதது , இயற்கை , 

நேர்பிலது , நிகழாதது . 
ஆராயாது செய்தல் . 
புணர்ச்சியின்மை , மகிழ்ச்சி 

யின்மை . 
உடன்பாடின்மை . 
அசைவில்லாதது , 

இயங்கா 
தது , நிலையியல் . 
அழிவற்றது . 
நிலையியற் பொருள் . 
உருவற்றது , வானொலி . 
வான்மொழி , வானொலி 


அசம்பிரேக்ஷிய 

காரித்துவம் ) 
அசம்போகம் 


அசம்மதம் 
அசரம் 


அசரியம் 
அசரப் பொருள் 
அசரீரி 
அசரீரிவாக்கு 


அசிந்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சுக 


அசரை 
அசலம் 
அசலனம் 
அசலன் 
அசலாதிபன் 
அசலை 
அசல் ( இந்துஸ் 

தானி ) 
அசவாகநன் 
அசற்காரியம் 
அசற்காரியவாதம் 


அசற்பாவம் 
அசனப்பிரியன் 


அழிவின்மை .. 
அசையாதது , மலை , அம்பு . 
அசைவின்மை . 
அசைவிலான் , கடவுள் . 
மலையரசன் . 
மலைமகள் , நிலமகள் , 
முதல் , படி , மூலம் . 
தீக்கடவுள் , முருகன் . 
உள்ள தல்லாதது . 
இல்லது தோன்றுமென்னும் 

வழக்கு . 
இல்லாதது . 
பெருந்தீனியன் . 

பேரூணினன் . 
சோறு , உணவு . 
பிறப்பற்றவன் . 
விழிப்பின்மை , 
தின்மை , உன்னிப்பின்மை , 
அசட்டை , பராமுகம் . 
அரசாட்சியின்மை . 
பிறவாதது . 
திறமின்மை . 
அருமை , முடிக்கக்கூடாதது , 

அரிது . 
பயனின்மை . 
பருப்பொருள் , 

பொருள் . 
எண்ணப்படா தவன் . 
நினைவிற் கெட்டாதது . 


அசனம் 
அசன் 
அசாக்கிரதை 
அஜாக்கிரதை 


கருத் 


அசாசநம் 
அசாதம் 
அசாதுரியம் 
அசாத்தியம் 


அசாபலம் 
அசித்து 


அறி வில் 


அசிந்தன் 
அசிந்தியம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அசிபத் 


அசுசி 


அசிபத்திரம் 

வாளலகு , படையுறை . 
அசினம் , 

தோல் . 
அஜினம் 
அசீரணபேதி 

செரியாக்கழிச்சல் . 
அஜீரணபேதி 
அசீரணம் , 

பசியின்மை , செரியாமை , 
அஜீரணம் ) அழிவுபடாமை . 
அசீரியம் 

அழியாதது . 
அசீலன் 

நல்லொழுக்கமில்வா தவன் . 
அசீவரி , ) 

இறப்பு . 
அசீவம் 
அசுகிருத்து 

பகைவன் . 
அசுதை 

நஞ்சு. 

அழுக்கு, வாலாமை , மாசு . 
அசுத்தகன்மம் 

தூவாவினை (சித் ). 
அசுத்த * மாயா 
தத்துவம் 

தூவாமாயை நிலை . 
அசுத்த மாயை 

தூவாமாயை . 
அசுத்தம் 

அழுக்கு , துப்புரவின்மை , 

தூய்மையின்மை . 
அசுத்தவர்ணரூபம் தூவா எழுத்தொலி வடிவம் . 
அசுத்தவிஷதிரவியம் தூவா நச்சுப்பொருள் . 
அசுத்தவிஷவாயு தூவா நச்சுக்காற்று .. 
அசுத்தாத்துவா தூவாவழி (சித்). 
அசுபக்கிரியை பிணச்சடங்கு , சாவுச்சடங்கு . 
அசுபம் 

நன்மையல்லாதது , தீமை , 
அசுமாந்தகம் 

நாணல் . 
அசுரகுரு 

வெள்ளி ( கோள் ). 
அசுரசந்தி 

சாய்ங்காலம் . 


} 


தீயது . 


அசோ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கங 


அசுர * மணம் 
அசுரரிபு 


அசுரள் 


அசுவகந்தி 
அசுவகந்திதைலம் 
அசுவசாத்திரம் 
அசுவசாலை 
அசுவத்தம் 
அசுவபாலன் 
அசுவமுகன் 
அசுவமேதம் 
அசுவம் 
அசுவினி 

அசுவதி 
அசூசம் , 


வலிந்தமணம் . 
திருமால் . 
வானோர்க்கு மாறுபட்டவர் ,, 

இருள் மிக்கவர் . 
அமுக்கரா . 
அமுக்கரா நெய் , 
குதிரையிலக்கணங் கூறு நூல் . 
குதிரைப்பந்தி . 
அரசு . 
திரைப்பாகன் 
திரைமுகம் உள்ள கிந்நரன் . 
குதிரை வேள்வி . 

திரை , பரி . 
குதிரை நாள் , முதனாள் . 
அழுக்கு , 

துப்புர 


மாசு , 
வின்மை . 


அசூதி 


அசூயை 
அசேடம் , 

அசேஷம் 
அசேதன *உலகம் 


} 


அசேதன சரீரம் 
அசேதன * செல்வம் 


மலடி , 
அழுக்காறு , பொறாமை . 
எல்லாம் , முழுதும் . 
பருப்பொருளுலகம் , அறிவில் 

உலகம் . 
பருவுடம்பு , அறிவில் உடல் .. 
பருப்பொருட் செல்வம் . 
அறிவில்பொருள் , அறிவில்லது . 
அறிவில்லாத நிலை . 
பருவுரு , பருஉடல் . 
மகிழ்ச்சி , துன்பமின்மை , 
பிண்டிமரம் . 


. 


. 


அசேதனம் 


அசைதந்நியம் 
அசைதன்னிய ரூபம் 
அசோகம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அசௌ 


அசௌகரியம் 
அச்சயன் 


நலமின்மை , இடைஞ்சல் . 
அழிவிலான் , முடிவிலான் , 

கடவுள் . 
அழியாமை . 
அழிவிலான் , திருமால் , கடவுள் . 


அரச மரம் . 


அச்சு தம் 
அச்சு தன் 
அச்சுவத்தம் 
அச்சுவம் 
அஞ்சபாதம் 
அஞ்சர தன் 


அஞ்சலி 


அஞ்சலி வந்தனம் 


அஞ்சவத்தை 
அஞ்சன சலாகை 
அஞ்சனம் 
அஞ்சனவண்ணன் 


குதிரை . 
புள்ளடி . 
நான் முகன் . 
கும்பிடல் , வணக்கம் . 
நெற்றியில் கைகுவித் 

த்து 
வணங்கல் . 
ஐவகை நிலை . 
மைதீட்டுங்கோல் . 
மை , கறுப்பு , இருள் , நீலமலை . 
திருமால் , கரியமால் , கரு 

நிறத்தன் . 
அன்னப்புள் . 
கதிரவன் . 
கிளி , மேலாடை . 
கதிரவன் . 
அறியாமை . 
அறியாமை , தெரியாமை 
அறிவிலான் , அறிவிலி . 
அறிவிலி , 
மறைவு , அறியப்படாதது . 
மறைந்துறைதல் . 
மறைந்துறைவிடம் . 


அஞ்சம் 
அஞ்சிட்டன் 
அஞ்சுகம் 
அஞ்சுமாலி 
அஞ்ஞதை 
அஞ்ஞத்துவம் 
அஞ்ஞன் 
அஞ்ஞாதி , ) 

அஞ்ஞானிர் 
அஞ்ஞாதம் 
அஞ்ஞாதவாசம் 
அஞ்ஞாதவாசஸ் 
தலம் 


. 


அட்ட ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அஞ்ஞாதவாசி 
அஞ்ஞானம் 
அஞஞை 
அடம் 
அட்சயபாத்திரம் 


அட்சர தூலிகை 
அட்ச மாலை 


அட்சம் , 

அக்ஷம் 
அட்சயம் 
அட்சரசுத்தம் 


மறைவிடமிருப்போன் . 
அறியாமை , இருள் , மருள் . 
அறிவிலான் . 
பிடிவாதம் . 
திருவோடு , ஏற்போடு , 

இரப்போர் கலம் . 
எழுதுகோல் . 
சிவமணி மாலை , 

(உருத்திராக்கமாலை ). 
கண் , விழி . 
அழிவின்மை . 
எழுத்துத் திருத்தம் , ஒலிப் 

புத் திருத்தம் . 
எழுத்தமைத்தல் . 
எழுத்து . 
கண் , கண்ணி . 
எண் பக்க யானை . 
எண்வகைக்குழு , 
எண்பேராயம் . 


அட்சரதாபனம் 
அட்சரம் 
அட்சி 
அட்டகசம் 
அட்டகணம் , 

அஷ்டகணம் 
அட்டகம் , 

அஷ்டகம் 
அட்டகருமம் , 

அஷ்டகருமம் 
அட்டகாசம் 


எண்வகை , எட்டாலானது . 


எண்வினை , எண்தொழில். 
பெருநகை , பெருஞ் சிரிப்பு , 

புரளி . 
எட்டுமலை . 
எண்குணம் . 
எண்பொருட் பேறு . 


அட்டகிரி 
* அட்ட குணம் 
அட்டசித்தி , 
அஷ்டசித்தி 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அட்ட 


} 


அட்டதநம் 

எண்வகைச் செல்வம் . - 
அட்டதா 

எட்டுப் பிரிவு . 
அட்டதிக்கு , 

எண் புறம் . 
அஷ்டதிக்கு 
அட்டதிக்குப் பாலகர் - எண்புறக் காவலர் . 
அட்டபந்தனம் , 
அஷ்டபந்தனம் 

எண்புறக்கட்டு . 
அட்டபரிசம் 

எண்வகை ஊறுகள் . 
அட்டபுஷ்பம் , 
அட்டபுட்பம் ) 

எண்வகைப் பூக்கள் . 
அட்டமங்கலம் 

எண்வகை மங்கலம் . 
அட்டமி 

எட்டாம் நாள் . 
அட்டமூர்த்தம் , 

எண்வகை வடிவு . 
அஷ்டமூர்த்தம் 
அட்டமூர்த்தி , 

சிவன் , எட்டுருவன் . கடவுள் . 
அஷ்டமூர்த்தி 
அட்டம் , ) 
அஷ்டம் 

, 
அட்டாங்கநமஸ் 

எட்டுறுப்பு வணக்கம் , நிலந் 
காரம் 

தோய் வணக்கம் . 
அட்டாங்கயோகம் 

எட்டுத்தவநிலை . 
அட்டாதசம் பதினெட்டு . 
அட்டா துட்டி தாறுமாறு , குறும்பு . 
அட்டாவதானம் , 
அஷ்டாவதானம் 

எண்பொருள் நோக்கு . 
அணுரூபம் 
அண்டகோசம் 

முட்டைவடிவான உலகம் . 
அண்டகோளம் 

உலக உருண்டை . 
அண்டசம் , 

முட்டைப் பிறப்பு ( முட்டை 
அண்ட்ஜம் 

யிற் பிறப்பன) ; 


எட்டு , அருகு . 


- 


* 


நுண்ணுரு . 


அதரி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கா 


அண்டசரீரம் 
அண்டசன் 
அண்டதரன் 
அண்டபகிரண்டம் 
அண்டபிண்டம் 
அண்டம் 


அண்டயோனி 
அண்டரண்டம் 
அண்டர் 
அண்டவாதம் 
அண்டன் 
அண்டா ( உருது ) 
அண்டாகாரம் 
அதகம் 
அதகன் 
அதபம் 
அதமம் 
அதமன் 
அதம் , 

ஹதம் ) 
அதமாங்கம் 
அதம தாநம் 
அதமபட்சம் 
அதரபானம் 
அதரமதம் 
அதரம் 
அதரிசனம் 
அதரிசனன் , 
அதரிசி 
2 


உலக உடம்பு . 
நான்முகன் . 
கடவுள் . 
இவ்வுலகும் புற உலகும் . 
உலகுடம்பு . 
முட்டை , உலகம் , 

வித்து , 
மூலம் . 
பகலவன் , வெய்யோன் . 
வானுலகு . 
வானோர் . 
விதைநோய் . 
சிவன் . 
பெருங்கொப்பரை. 
முட்டைவடிவம் . 
சுக்கு , பெருமருந்து . 
மருத்துவன் . 
குளிர்ச்சி 
கடைத்தரம் , கீழ்மை . 
கீழோன் , கடையவன் . 
தாழ்வு, பள்ளம் , அழித்தல் , 


கீழ் . 


அடி , 
இழிந்தகொடை 
மிகக்குறைந்த அளவு . 
இதழ் உறிஞ்சல் . 
இதழ் ஊறல் . 
கீழுதடு , இதழ் . 
காணப்படாமை . 


கடவுள் , குருடன் . 


கஅ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அதர்ம 


அதர்மசாரி 
அதர்மம் , அதருமம் 
அதலகுதலம் 
அதலம் 
அதவம் 
அ தனப்பிரசங்கி 
அதனம் 
அதாதா 
அதாரன் 
அதிகசி தம் 
அதிகண்டம் 
அகிகதம் 


தீநெறியிற் செல்வோன் . 
மறம் , தீவினை , அறமின்மை. 
கலாம் . 
கீழுலகு . 
அத்திமரம் . 
செருக்கன் , பெரும் பேச்சினன் . 
மிகுதி . 
பிசினன் . 
மணமாகாதவன் . 
பெரு நகை . 
பெருந்துன்பம் . 
கடந்துபோனது , நன்கறியப் 

பட்டது . 
மிகுபேச்சு , மற்றொன்று விரித் 

தல் , தன்மேம்பாட்டுரை . 
மிகுதி . 
நிலைக்களம் , உரிமைப் படுத் 

தல் . 
பேரவா . 
பெருநகை. 


அதிகப்பிரசங்கம் 


அதிகம் 


அதிகரணம் 


அதிகாங்கிஷை 
அதிகாசம் 
அதிகாந்தம் 
அதிகாரம் 


பேரழகு . 


அதிகாரி 


இயல் , நூற் கூறுபாடு , நூலின் 
பகுதி , தலைமை , உயர்நிலை , 
ஆட்சி , 
தலைவன் , முதல்வன் , உடைய 

வன் . 
தலைமைச்சிவன் . 
உடையனாந் தன்மை . 
பெருமையணி . 
விடியற்காலம் . 


அதிகாரசிவன் 
அதிகாரத்துவம் 
அதிகாலங்காரம் 
அதிகாலம் 


அதிட் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அதிகாலை 


அதிகிருதை 


அதிக்கம் 


அதிக்கிரமம் 


. 


அதிசந்தானம் 
அதிசயசத்தி 
அதிசயம் 
அதிசாக்கிரதை , 

அதிஜாக்கிரதை 
அதிசாரம் 


க } மிகுவிழிப்பு. 


அதிசீக்கிரம் 


விடியற்காலம் , புலரிக்காலை . 
அதிகாரம் உடையவன் . 
மேன்மை . 
முறைவழு , 

வரம்புகடத் 
தல் , நெறி தவறல் , ஒழுங் 
கின்மை , மீறுதல் . 
ஏய்த்தல் . 
வியத்தகு ஆற்றல் . 
புதுமை , வியப்பு. 

. 
வயிற்றுளைவு , 

வயிற்றோட் 
டம் , வெப்புக் கழிச்சல் . 
மிகுவிரைவு , மிகுசுருக்கு , 

கடிது . 
மிகுதூய்மை . 
மிகுநுட்பத்தன்மை . 
மிகு நுண்மை. 
மிகு நுண்ணுடல். 
மிகு நுண்மொழி . 
மலைமகள் . 
பேரழகு , பெருவனப்பு . 
நல்வினையாளன் , செல்வன் . 
காணப்படாதது , செல்வம் , 
நல்வினைப்பயன் , 
நன்னுகர்ச்சி . 
நல்வினைப்பயன் , 

நல்வினை 
வயம் . 
மேற்கொள்ளல் , இடம் , 
நிலைக்களம் , 


அதிசுத்தம் 
அதிசூக்குமத்துவம் 
அதிசூக்குமம் 
அதிசூக்குமதேகம் . 
அதிசூக்குமவாக்கு 

சாபநகை 
அதிசௌந்தரியம் 
அதிட்டசாலி 
அதிட்டம் , 
அதிஷ்டம் ) 


. 


அதிசே 


அதிட்டவசம் 

அதிஷ்டவசம் , 
அதிட்டானம் 


} 


2.0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அதிட் 


அதிட்டித்தல் 
அதிதவளம் 
அதிதானம் 


அதிதீரன் 


அதி தீவிரம் 
அதி தீவீரபக்குவம் 
அதிதுரிதம் 
அதிதேவதை 
அதிதேவன் 
அதிபதி , 

அதிபன் 
அதிபத்தினி 
அதிபலம் 
அதிபா தகம் 
அதிபாரம் 
அதிபாவம் 


நிலைப்படுத்தல் , மேற்கொளல் . 
மிகுவெண்மை . 
மிகுதியாக வழங்கல் . 
விருந்தினன் , புதியவன் . 
ஆண்டகை, தறுகணாளன் , 

மிக்கவலுவினன் . 
மிகுவிரைவு . 
மிக முறுகியமனநிலை . 
மிகுவிரைவு . 
உரிய தெய்வம் , குலதெய்வம். 
மேலான கடவுள் . 
தலைவன் . 
தலைவி , பெருமாட்டி . 
மிகுவன்மை . 
கொடுவினை . 
பெருஞ்சுமை . 
பெருந் தீமை , பெருங் 

குற்றம் . 
தன்றி வேர் . 
அளவின்மை . 
ஆருயிர்நண்பன் , கணவன் . 
பெரும்பேறு . 
பெருஞ்சினம் , கடுஞ்சினம் . 
ஒருதலைக்காமம் . 
கண்காணி . 
மிகுதி . 
இன்றியமையாமை . 
மிகுவெப்பு. 
அருமறை . 


அதிமதுரம் 
அதிமிதம் 
அதிமித்திரன் 
அதிமுத்தி 
அதிமூர்க்கம் 
அதிமோகம் 
அதியட்சன் 


அதியம் 


அதியவசியம் 
அதியுஷ்ணம் 
அதிரகசியம் 


அதுகா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நனிமறைந்த பொருள் . 
காணக்கூடாதது . 
காணப்படாதது . 


குருடன் . 


அதிரகசியார்த்தம் 
அதிரசனம் 
அதிரிசம் 
அதிரிசன் 
அதிருசன் 
அதிரித்தம் 
அதிருக்கு 
அதிருஷ்டம் 
அதிருத்தி 

அதிருப்தி 
அதிரூபசௌந் 

தரியவதி 
அதிரூபம் 


பேரழகு , 


மிகுதி . 
குருடு . 
பார்வைக்கெட்டாதது . 
மனநிறைவின்மை , 

மனக் 
குறை . 
பேரழகி . 

மிகச் சிறந்த 
வடிவம் . 
மிகுவியப்பு . 
அகன்ற இடம் . 
மிகைபடக்கூறல் ( தரு ). 
மிகுமழை . 
மிகுவிரைவு . 
மிகுகூலி. 
உரிமை . 


அதிவிசித்திரம் 
அதிவித்தாரம் , 

அதிவிஸ்தாரம் 
அதிவியாப்தி 
அதி விருட்டி 
அதிவேகம் 
அதிவே தனம் 
அதினம் , ) 

அதீனம் 
அதீதம் 
அதீதன் 


அதீதாவஸ்தை 


எட்டாதது , கடந்தது . 
எட்டா தவன் , கடந்தவன் , 

கடவுள் . 
பேருறக்க நிலை , கடந்த 

நிலை . 
அமையாதவன் . 
இப்பொழுதுள்ளது . 


அதீரை 
அதுகாபாவம் 


e 
ܞ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அதுட்டி 


துன்பம் . 
இப்பொழுது . 
ஒப்பிலி . 
ஒப்பின்மை . 
உடலற்றவன் . 
திட்பமின்மை , அச்சம் . 
கீழிறக்கம் , பள்ளம் . 
கீழ்ப்பாகம் . 
கீழ்முகம் 
தும்பைச்செடி , 
கீழ் உறுப்பு , பெண்குறி . 
கீழ்ப்புறம் . 
கீழ்முகக்காற்று . 
பாதி உருண்டை , 


அதுட்டி 
அதுநா 
அதுலன் 
அதுல்லியம் 
அதேகி 
அதைரியம் 
அதோகதி 
* அதோபாகம் 
அதோமுகம் 
அதோமுகி 
அதோங்கம் 
அதோபுடம் 
அதோவாயு 
அத்தகோளம் , 

அர்த்தகோளம் 
அத்தசந்திரன் , 

அர்த்தசந்திரன் 
அத்தசகாயம் , 

அர்த்தசகாயம் 
அத்தசாமபூசை , 

அர்த்தசாமபூசை 
அத்தசாமம் , 

அர்த்தசாமம் 
அத்தநாசம் , 
அர்த்தநாசம் 
அத்தநாரீசுரன் , 
அர்த்தநாரீஸ் 
வரன் 
அத்தபாகம் , 
அர்த்தபாகம் 


பாதி நிலா . 


பொருளுதவி . 
யாமவழிபாடு , நள்ளிரா 
வழிபாடு . 


நள்ளிரவு . 


பொருளழிவு , பொருட்கேடு. 
மங்கைபங்கன் , மாதிருக்கும் 
பாதியன் ,, உமையொரு 
பாகன் . 
பாதி , அரைப்பாகம் , 
அரைப்பங்கு . 


அத்தி ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


25 


கை . 


அத்தமம் , 
அஸ்தமயனம் , சாயங்காலம் , மாலை , 
அஸ்தமயம் , 

மறைவு , அடைவு , 
அத்தமனம் , 

பொழுது படல் . 
அஸ்தமனம் , 
அத்தம் , 

அஸ்தம் , 
அத்தம் 
அர்த்தம் 

பொருள் பாதி . 
அத்தமிக்கை , 
அஸ்தமிக்கை 

படுக்கை , சாய்வு . 
அத்தவர் 

அவா உடையோர் . 
அத்தவேடணை 

பொருளவா , 
அத்தார்ச்சநம் 

பொருள் தேடுதல் . 
அத்தாவரம் 

அசைவுள்ள பொருள் . 
அத்திசயநன் 

திருமால் . 
அத்த 

நிலையின்மை . 
அத்திபங்கம் 

எலும்பு முறி தல் . 
அத்திமாலி , 

சிவன் . 
அத்தியசநம் 

மிகுதியாக வுண்டல் 
அத்தி 
அஸ்தி ) 

எலும்பு . 
அத்தி , 
ஹத்தி , 

கொலை . 
அத்தியை 
அத்திசுரம் , 
அஸ்திசுரம் , 

எலும்புக் காய்ச்சல் . 
அஸ்திநாஸ்தி வாதம் உண்டுமில்லையுங் கூறல் (சித். ). 
அத்திபாரம் , 
அஸ்திபாரம் 

அடிப்படை , கடைக்கால் . 


எ 


} 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அத்தியட்சன் 
அத்தியந் தாபாவம் 


அத்தியந்தம் 


தலைவன் , கண்காணி . 
என்று மின்மை ( சி . பா . ). 

முழுதுமின்மை ( தரு . ) 
மிகுதி , மட்டற்றது , 

முழுதும் ( தரு . ) 
மறை ஓதல் , ஓதல் . 
மாறுபாட்டுணர்ச்சி . 
பேரவா . 


அத்தியயனம் 
அத்தியாசம் 
அத்தியாசை 
அத்தியாத்தும 

ஞானம் 
அத்தியாத்துமா 
அத்தியாத்துமிகம் 
அத்தியாபகன் 
அத்தியாபனம் 
அத்தியாயம் 
அத்தியாரூடம் 
அத்தியாவசியகம் 


அத்திரசத்திரம் 
அத்திரசாத்திரம் 
அத்திராதாரம் 
அத்துருக்கம் 
அத்தேயம் 
அத்திரசந்தானம் 
அத்திரம் , 


இறைவனை யறியுமறிவு . 
உயிர் . 
தன்னால் வருந்துன்பம் ( சித் . ) 
மறை ஆசிரியன் . 
மைறை ஓதுவித்தல் . 
படலம் , நூற்பிரிவு . 
மிக வுயர்ந்தநிலை . 
இன்றியமையாமை , 

கட்டா 
யம் , முதன்மை . 
அம்பும் வாளும் . 
வில்வித்தை. 
அம்புக்கூடு . 
அகழியாற் சூழப்பட்ட கோட்டை . 
களவுசெய்ய எண்ணாமை .. 
அம்பு மழை . 
அம்பு , நிலையின்மை . 
அப்படியாக 
இரண்டன்மை ( சித் . ) . 
வழி , நெறி (சித்.) . 


அஸ்திரம், } 


அஸ்து 
அத்துவயம் 
அத்துவா , 
அத்துவம் 


அநந்த ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


குருடு . 


ஊமை . 


அத்துவிதம் , 

இருமையன்மை ( சித் ) . , 
அத்துவைதம் , இரண்டற்றது . 
அத்துவிதீயம் ஒன்றிப்பு , பொருத்தம் . 
அத்துவானம் 

பாழ்வெளி , பாழ்ங்காடு . 
அநகங்காரம் 

ஆணவமற்றது . 
அநகம் 

மாசின்மை . 
அநகம் 

அழகியது . 
அநகன் 

தீவினையற்றவன் .. 
அநக்கம் 
அநக்கரம் 

சொல்லத்தகாதது . 
அநக்கரன் 
அநங்கலீலை 

காமக்களியாட்டம் . 
அநங்கம் 

உடலின்மை . 
அநங்கன் 

காமவேள் , உருவிலான் ,, 
அநசூயை 

அழுக்காறின்மை . 
அநஞ்சனம் . 

குற்றமின்மை . 
அநட்சரசத்தம் எழுத்தொலியல்லாதது . 
அநந்தசயநன் , 
அநந்தசாயி 

திருமால் . 
அந்நுபாடணம் ( தரு )) ழிமொழியப்படாமை. 
அநந்தகீர்த்தி பெரும்புகழ் . 
அநந்தகோடி 

எண்ணத்தொலையாதன . 
அநந்தசக்தி 

அளவிலாற்றல் , முடிவிலாற் 

றல் ( சித் . ) . 
அநந்தசயனம் பாம்புப் படுக்கை , அரவணை . 
அந்தசுகம் 

வரம்பிலின்பம் ( சித் . ) . 
அநந்தசொரூபி கடவுள் , அளவில்வடிவினன் . 
அருந்தஞானம் வரம்பிலறிவு , பேரறிவு . 
அநந்த தரிசனம் 

வரம்பில் காட்சி , பேரருட் 


காட்சி . 


உசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அநந்தம் 


வ 


அருந்தம் 

அளவின்மை , முடிவில்லது , 
அநந்தரம் 

மேல் . 
அநந்தன் 

கடவுள் , முடிவிலான் , பாம்பு . 
அநந்தாநந்தம் 

வரம்பிலின்பம் , பேரின்பம் . 
அருந்தை 

உமை , இறைவி , அழிவில்லா 

தவள் . 
அநந்நியம் ( தரு . ) ஒற்றுமை , பிரிவிலாமை , 

வேறன்மை . 
அநந்நியை 

பிரிவிலாற்றல் . 
அநந்நுவயாலங்காரம் இயை சின்மையணி . 
அநந்தலோசநன் 

கடவுள் . 
அநபாயம் 

அழிவின்மை , குறைவின்மை . 
அநர்த்தம் 

பயனின்மை , கேடு , வேறு 

பாடு , மாறுபாடு , தீங்கு . 
அதவத்தை 

நரம்பின்மை , எல்லையில்லாதது . 
அநருகம் 

தகுதியின்மை . 
அநவர தம் 

எப்பொழுதும் 
அநம் 
அநர்க்களம் 

தடையின்மை . 
அநர்ப்பம் 
அநலக்கிரி 

அண்ணாமலை . 

தீ , 
அநவச்சின்னம் 
அருவத்தாதோஷம் 

முடிவுகாணாமையாகிய குற் 

றம் . 
அநவபாசம் 

தோற்றாமை . 
அநாகதம் 

அறியப்படாதது . 
அநாசரணம் 

ஒழுக்கந்தவறியநடை . 
அநாசிகன் 

மூக்கில்லா தவன் . 
அநாசிரியர் 

ஆசிரியர் ஆகா தவர் . 


சோறு . 


மிகுதி . 


அநலம் 


எல்லைப்படாதது 


அநாதி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


2 எ 


அநாதபம் 
அநாதிசடிலன் 


குளிர்ச்சி . 
பண்டேசடையையுடைய 

கடவுள் . 
ஒழுக்கமின்மை . 
ஒழுக்கமிலான் . 


துணையற்றது . 


அநாசாரம் 
அநாசாரன் 
அநாதம் 
அநாதரட்சகர் 
அநாதரம் 
அநாதரவு 
அநாதன் 
அநாதி 


கட 


* 


அநாதிசித்தன் 
* அநாதிகாரணம் 
அநாதி காலம் 
அநாதிகேவலம் 
அநாதித்துவம் 


ஏழை காவலன் . 
அன்பின்மை . 
உதவியின்மை . 
தனியன் . 
முன் , பழமை , தொன்மை , 
தோற்றமின்மை , பண்டு , 

வுள் . 
அருகக் கடவுள் . 
தொன்மை ஏது . 
தொடக்கமற்ற காலம் . 
படைப்புமுன் தனிநிலை (சித் ) 
காலவரம்பில்லாதது , 

தொன்மை , பழமை . 
என்றுமுள்ளது ( சித் . ) . 
வாலறிவன் ( குறள் ) . 
இயல்பாயுள்ள ஆணவக்கட்டு . 
இயல்பாகவே 

ஆணவத்தாற் 
கட்டுண்டு கிடந்த உயிர் . 

. 
இயற்கையாகவே ஆணவக்கட் 

டுடையவன் , உயிர் (சித் ). 
இயல்பாகவே மெய்யறி 
வுடைமை ( இயல்பாகவே 
மலத்தினீங்குதல் . ) 
இயற்கையறி வினன் . 


அநாதி நித்யம் 
அநாதிநின்மலன் 
அநாதிபந்தம் 
அநாதிபெத்தசித்து 


அநாதிபெத்தன் 


அநாதிபோதம் 


அநாதிபோதன் 


2 அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அநாதி 


அநாதிமலமுத்தர் 


அநாதிமுத்தசிவன் 


இயல்பாகவே மலப்பிணிப் 

பற்றவர் , தூயோர் . 
இயல்பாகவே மலப்பிணிப்பி 

னின்றும் நீங்கியஇறைவன் . 
இயல்பாகவே மலப்பிணிப்பில் 


அநாதிமுத்தத்துவம் 


லாமை . 


அநாதியமலன் 
அநாதை 


இயல்பாகவே மாசிலான் . 
யாருமற்றவன் , தாய் தந்தை 

யிலான் . 
நிலையின்மை. 
இறுதியற்றது . 


ஆழிவிரல் . 


அநாத்தை 
அநாந்தம் 
அநாமிகை 
அநாயாசமாதல் 
அநாரம்பம் 
அநாரோக்கியம் 
அநார்ச்சவம் 
அநாவிருத்தி 
அநாவசியம் 
அநா விருட்டி 


அதிகம் 


அநிக்கிரகம் 
அநிச்சகன் 
அநிச்சி தம் 
அநிச்சை 
அநிட்டம் 
அநிட்டை 
அநித்தம் , 

அநித்தியம் ) 
அநித்தியகாலம் 
அநித்தியத்துவம் 


எளிதா தல் . 
தொடக்கமின்மை . 
நோயுடைமை. 
மனக்கோணல் , வளைவு . 
திரும்பிவராமை . 
வேண்டாமை , பயனற்றது . 
மழையின்மை . 
சேனை ( அணி . ) 
ஒறுத்தலின்மை , காத்தல் . 
வேட்கையிலான் , 
உறுதிப்படாதது . 
விருப்பமின்மை. 
விருப்பமில்லாதது . 
இலையின்மை . 

நிலையாமை , 
அழிவு ( தரு , ). பொய் . 
முடிவுகாலம் , 


நிலையற்றது , 


நிலையாமை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அரிமீலநம் 
அநிமேடம் 
அநியதம் 
அநியமம் 
அநியாயம் 


அநிருதம் 
அநிருத்தன் 
அநிருமலம் 
அநிர்வசனம் 
அநிர்வாகம் 
அநிலசகன் 


இறவாமை . 
பேய் . 
ஒழுங்கில் வராதது . 
ஒழுங்கின்மை . 
முறையின்மை , நடுவின்மை , 

விலக்கு . 
பொய் . 
அடங்கா தவன் . 
அழுக்கு . 
சொல்லொணாதது . 
கொண்டு நடத்தமுடியாமை . 
நெருப்பு . 
காற்று . 
விரும்பப்படாதது , 


அநிலன் 


அநீகிதம் 


படை 


சிற்றுயிர் . 


அநீகினி 
அநீசன் 
அநீசுரவாதி , 
அநீச்சுரவாதி , 

அநீசுவரன் 
அநீதம் 
அநீதர் 


கடவுளில்லை யென்போன் . 


அநீதி 


அநீதிமான் 
அது 
அநுகதநம் 
அநுகதம் 
அநுகதன் 
அநுகரணம் 


முறையன்மை , நெறியன்மை . 
நடுவிலாதவர் , கீழ்மக்கள் . 
முறைகேடு . 
முறைகேடன் , நடுவிலான் . 
கதுப்பு 
உரையாடல் . 
ஈட்டப்பட்டது , தொடர்பு .. 
பின்தொடர்வோன் , 
ஒப்பாதல் , ஒன்று போற் செய் 

தல் . 
இழுத்தல் . 


அநுகருடணம் 


கூ 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அநுகூ 


* 


அநுகூல காலம் 
அநுகூலம் 


அநுகமரும் 
அநுக்கிரக கர்த்தர் 
அநுக்கிரகமணிகை 
அநுக்கிரகம் 
அநசந்தானம் 
அநுசயம் | 
அதுசரணம் 
அநுசரணை 
அநுசரித்தல் , 

அநுசரிப்பு ) 
அநுசன் 


நல்லகாலம் , ஆங்காலம் . 
கைகூடு தல் , பயன் , உதவி , 

நன்மை , துணை . 
கூடப்போதல் . 
அருள் புரியுங் கடவுள் . 
பொருளட்டவணை . 
அருளிரக்கம் , அருள் . 
நினைவுகூர் தல் , பழகுதல் . 
பற்று , வருத்தம் , பகைமை . 
பழக்கம் , பின்றொடர் தல் . 
சார்பு . 
பின்பற்றல் , கைக்கொள்ளல் , 

சார்தல் , தழுவுதல் . 
தம்பி , பின்னோன் , பின்வந் 

தோன் . 
பொய் , தகாதது . 
உடன்பாடு ( தரு ). 
செயற்பாடு , 

நடைமுறை , 
ஒழுக்கம் . 
பின்பற்றல் , கைக்கொள்ளல் . 


அநுசிதம் 
அநுஞ்ஞை 
அநுட்டானம் 


அநுட்டித்தல் 
அது தாத்தம் 
அநுதாபம் 


படுத்தல் . 


அநுதினம் 
அநுத்தம் 
அநுஸ்மரணம் 
அநுநாதம் 
அதுபதேசம் 
அநுபந்தம் 


கழிவிரக்கம் , இரக்கம் , வருத் 

தம் . 
நாடோறும் . 
பொய் . 
பின் நினைத்தல் . 
எதிரொலி . 
சொல்லப்படாமை . 
பின்சேர்க்கை , தொடர்ச்சி , 
அடுத்து யாக்கப்படுவது . 


அநேகா ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கூக 


MARKRAER 


2 


அதுபயோகம் 

பயனற்றது . 
அநுபவம் 

பழக்கம் , வழக்கம் , நுகர்ச்சி . 
அநுபவித்தல் 

துய்த்தல் , நுகர்தல் , துவ்வல் . 
அநுபவித்தல் அழுந்தியறிதல் (சித் ) 

உழத்தல் . 
அநுபாடணம் வழிமொழிதல் ( தரு.). 
அநுபாலனம் 

துணைக்குடி நா த்தல் , 
அநுபானம் 

துணை மருந்து , கூட்டுமருந்து , 
அநுபூதம் 

அறிந்து கொள்ளப்பட்டது . 
அநுபூதி 

மெய்யறின . 
அநுபூதிமான் 20 மய்யறிவினன் , பே 

பரறி 

வினன் . 
அநுபோகம் 

பழக்கம் . வழக்கம் , ஆட்சி ,, 

நுகர்ச்சி , துய்ப்பு ( தரு.) . 
அதுமதி 

உடன்பாடு , விடை , கட்டளை , 

ஆணை , ஒப்புதல் . 
அநுமானப் 
பிரமாணம் 

கருதலளவை ( சித் . ) 
அநுமானம் , 

ஐயம் , வழியள்வை , கருத 
அனுமானம் 

லளவை ( தரு.) . 
அநுமானித்தல் ஐயுறல் , கருதல் , 
அநுமித்தல் 

ஆராய்ந்தறிதல் . 
அநுமோதம் 

உடன்பாடு . 
அநுயோகம் ( தரு . ) 

சொல்லற் கியைந்தது . 
அநுலாபம் 

கூறியது கூறல் . 
அநுவாதம் 

வழிமொழிதல் . 
அநுற்பத்தி 

பிறப்பின்மை . 
அநேகம் 

பெரும்பான்மை , பல . 
அநேகர் 

பலர் . 
அநேகாங்கம் 

பலவுறுப்புக்கள் , 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அநேகா 


அநேகாந்தம் 
அநேகாந்தவாதி 


அநேகார்த்தம் 
அநேகான்மவாதி 


அநேகேசுரத்துவம் 
அநேகேசுரவாதி 


அநைகாந்திகம் 
அநைக்கியம் 


பலமுடிவு , ஐயம் . 
பலமுடிவுக் கொள்கையன் . 

(சித் . ) . 
பல்பொருள் . 
உயிர்கள் பல என்னுங் கொள் 

கையன் (சித்). 
பல கடவுளாந் தன்மை ( சித் . ) . 
பலகடவுட் 

கொள்கையன் 
(சித் ) 
பல முடிவுடையது . 
தாறுமாறு , ஒற்றுமை 

யின்மை . 
செல்வமின்மை , வறுமை ( சித் . ) . 
பழமையற்றது . 
அழிவு . 
சிவன் . 
அழிப்போன் , குருடன் . 
இருள் , அறியாமை . 
நமனையழித்தவன் ( சிவன் ) 
உள்ளம் , உட்கருவி (சித் ) 
அகக்கருவிகள் 4 


அநைசுவரியம் 
அநைதிகம் 
அந்தகம் 
அந்தகரிபு 
அந்தகன் 
அந்தகாரம் 
அந்தகாரி 
அந்தக்கரணம் 
அந்தக்கரணங்கள் 4 

( சித் . தத் . ) 
( 1 ) மனஸ் 
( 2 ) புத்தி 
( 3 ) சித்தம் 
( 4 ) அகங்காரம் 
அந்தக்கரணான்ம 

வாதி 
அந்த க்ஷணம் 
அந்தக்கிரகம் 


( 1 ) மனம் . 
( 2 ) அறிவு . 
( 3 ) நினைவு . 

4 ) முனைப்பு. 
உட்கருவியே 

உயிரெனும் 
கொள்கையன் ( சித் ) . 
அப்பொழுது . 
உள் வீடு . 


அந்தரா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கூ 


அந்தஸ்து 
அந்தப்பிரஞ்ஞன் 
அந்தப்புரம் 


நிலைமை , ஒழுங்கு , நிலை . 
தன்னை யறிகிறவன் . 
உவளகம் , அரசியில்லம் , உள் 

ளிடம் . 
உறுப்புக்கேடு . 
அழகு , முடிவு , குருடு , ஈறு , 
கேடு , எல்லை , 


அந்தமந்தம் 
அந்தம் 


அர்த்தங் ) உட்பொருள்கள் . 


அந்தரங்க அர்த்தங் 

கள் 
அந்தரங்கத் தியாகி 
அந்தரங்கம் 


ஆமை . 


பய ) 


அந்தரங்க விநய பய 

பக்தி 
அந்தரங்கன் 
அந்தரசரிதர் 
அந்தர துந்துபி 
* அந்தரமகளிர் 


அருமறை , மறைபொருள் , 

ள்ளம் , தனிமை . 
உள்ள நிறை வணக்கமும் , 

அச்சமும் , அன்பும் . 
உற்ற நண்பன் . 
வானிற்றிரிவோர் , 
தேவர்களின் ஒலிக்கருவி . 
வான்மகளிர் , செய்வ 
மகளிர் . 


அந்தரம் ( தரு . ) 


வேறு . 


அந்தரம் 


அந்தரர் 
அந்தரவனம் 
அந்தரவாசம் 
அந்தரவாணி 
அந்தராத்துமா 


வான் , வெளி , இடைவெளி , 

துணையின்மை , காலம் , 
தேவர் . 
பாழ்ங்காடு , 
வான இருப்பு . 
வானொலி . 
உயிர்க்குயிர் , உயிர்க்குயிரா 

யிருப்பவன் . 
தீமை , இடையூறு . 
நடு , இடையிடம் . 


அந்தராயம் 
அந்தராளம் 

3 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அந்தரி 


அந்தரியாமி 


கடவுள் , உள்ளிருந்தாள் 

வோன் , உயிர் .. 
உள்ளீடாயிருக்குந்தன்மை ( சித் . ) . 
கூர்முக்கோணம் . 


வான் . 


தீவு . 


உளளாடை . 


அந்தரியாமித்துவம் 
அந்தரிலம்பகம் 
அந்தரிக்ஷம் 
அந்தரீபம் 
அந்தரீயம் 
அந்தர் , 

அந்தர்க்கதம் ) 
அந்தர்த்தானம் 
அந்தர்ப்பூதம் 
அந்தர்முக மான 

சிக விசாரணை 
* அந்தர் முகம் 
அந்தர் யாகம் 


அந்தன் 


அந்தாதி 


அந்தி 
அந்திகம் 
அந்தி சந்தி 
அந்திய கருமம் 
அந்தியகாலம் 
அந்திய கிரியை 
அந்தியசன் 
அந்தியம் 
அந்தியேட்டி , 

அந்தி யேஷ்டி 
அந்துகம் 
அந்தேவாசி 


உள் , மறைவு , மறைதல் . 
மறைவிடம் , உள் இடம் . 
உள்ளிருப்பது . 
உண்முக அறிவாராய்ச்சி . 
உண்முகம் . 
உள்வழிபாடு , அகவழிபாடு 
அழகன் , குருடன் , 
இறுதிமுதல் , கடைமுதற் 

றொடர் நிலை . 
முடிவு , மாலைக்காலம் . 
அயல் . 
காலை மாலை , எப்போதும் . 
சாவுச்சடங்கு , இழவுச்சடங்கு. 
முடிவு காலம் , இறுதிக்காலம் . 
இறுதிச் சடங்கு . 
இழிகுலத்தான் . 
முடிவு , சாவு . 
சாவுச் சடங்கு . 
யானைச். சங்கிலி . 
மாணவன் . 


அந்துவ ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கூரு 


அந்நசாரம் 
அந்நசாலை 
அந்நதா தா 
அந்நதானம் 


அந்நதோஷம் 


உணா 


அந்த பானம் 
அந்தமய கோசம் 


அந்நம் 
அந்தரசம் 
அந்நாகாரம் 
அந்நியகமம் 
அந்நியத்துவம் 
அந்நியநாத்தி 
அந்நியபுட்டம் 
அந்நியர் 
அந்நியம் , 

அந்யம் 
அந்நியாதீதன் 


கஞ்சி , உணவின்வடிபால் . 
உணவளிக்கும் இடம் . 
உணாக் கொடையாளி. 
சோற்றுக்கொடை , உணாக் 

கொடை . 
சோற்று வெறுப்பு , 

வெறுப்பு . 
சோறுந் தண்ணீரும் . 
சோற்றாலான யாக்கை , 

சோற்றுடம்பு . 
சோறு , உணவு . 
உணவின் தெளுநீர் . 
சோற்றுணவு . 
பிறவற்றாற் செல்வது 
வேறாயிருக்குந்தன்மை . 
வேறன்மை . 
குயில் . 
பிறர் , அயலார் . 
அயல் , வேறு , வேற்றுமை, 
பிறருக்குக் கீழ்ப்பட்டிருப்ப 

வன் . 
நெருக்கம் , ஒற்றுமை , ஒரு 

வர்க் கொருவர் . 
ஒன்றினொன்றின்மை - ( தரு . ) . 

. 
உடம்பாடு , கொண்டு கூட்டு , 
சேர்க்கை , சொல்லியைபு , 
பொருள்கோள் . 
சேர்க்கையுடையது . 


பிறிது . 


அந்நியோந்தியம் 


அந்நியோந்நியா 

பாவம் 
அந்நுவயம் 


அந்நுவயி 


கூசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அபகர 


அபகரணம் 


அபகரித்தல் 


அபகருமம் 
அபகாசம் 
அபகா தம் 


அபகாரம் 


மை . 


அபகாரி 
அபகிருதி 
அபகீர்த்தி 
அபக்கியாதி 
அபக்குவம் 
அபக்குவர் 
அபங்கம் 
அபசகுனம் 
அபசதர் 
அபசதம் 
அபசத்தம் 
அபசயம் , 

அபஜயம் 
அபசரணம் 
அபசரிதம் 
அபசவ்வியம் 
அபசி தம் 
அபசாரம் 


கவர்தல் , பறித்தல் , தீயொழுக்கம் . 
கவர்தல் , 

கொள்ளையிடல் , 
பறித்தல் , வவ்வல் , 
பொல்லாங்கு , தீச்செயல் . 
வீண்சிரிப்பு . 
அடித்தல் , கொல்லல் . 
தீங்கு , பொல்லாங்கு , 

நன்றியில் செயல் . 
நன்றி கெட்டவன் , தீயவன் . 
திரிடை , தீச்செயல் . 
பழிப்பு, வசை , இகழ்ச்சி . 
பழி , இகழ்ச்சி , புகழின்ன 
தகுதியின்மை. 
தகுதியற்றோர் . 
பழுதின்மை . 
தீக்குறி , கெட்டகுறி . 
கீழ்மக்கள் . 
கீழ்மை . 
அமங்கலமொழி . 
தோல்வி . 
பின்னிடுகை . 
தீயவரலாறு . 
வலப்பக்கம் . 
குறைக்கப்பட்டது . 
தீச்செய்கை , தீயொழுக்கம் , 

குற்றம் , குறைவு , இழிவு. 
வேசி , ஒழுக்கமிலாள் . 
உண்ணத்தகாதது . 
யானைத்தோட்டியின் நுனி . 


அபசாரி 
அபட்சியம் 
அப்பட்டம் 


அபரத் ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கூஎ 


தவறு , பொய் . 


} 


அபதாநம் 

நன்கு முற்றுப்பெற்ற தொழில். 
அபதார்த்தகம் ( தரு . ) பொருட்போலி கூறுதல் . 
அபதூறு , அவதூறு பழிச்சொல் . 
அபதேவதை 

பேய் . 
அபத்தம் 

. 
அபநயம் 

அகற்றல் . 
அபமம் 

கீழ்க்கதி . 
அபமரணம் , 
அபமிருத்து 

தகாச்சாவு , முதிராச்சாவு . 
அபமார்க்கம் 

தகாவழி , கெட்டவழி . 
அபமானம் , 

மானக்கேடு , புகழின்மை, 
அவமானம் 

இழிவு . 
அபயகரம் 

அஞ்சேலென் றருளுங்கை 
அபய தானம் 

அஞ்சேலென்றல் . 
அபயமிடல் 

முறையிடல் . 
அபயம் 

அடைக்கலம் , அச்சமின்மை , 

அஞ்சேலெனல் , புகலிடம் . 
அபயஸ்தம் , 

அஞ்சேலென் றருளுங்கை. 
அபயாஸ்தம் 
அபயர் 

மறவர் . 
அபயவாக்கு 

அஞ்சேலெனுஞ் சொல் . 
அபயன் 

அச்சமறுப்போன் , ஆண் 

டகை , சோழன் , கடவுள் . 
அபரகாத்திரம் கால் , பின்கால் . 
அபரசன் 

பின் பிறந்தோன் . 
அபரஞானம் 

கருவியறிவு , நூலறிவு . 
அபரஞ்சி 

புடமிட்ட பொன் , 

மாற்று 

யர்ந்த பொன் .. 
அபரதி 

ஒழிகை. 
அபரத்துவம் 

பின்மை ( தரு . ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அபரநா. 


அபரநாதம் 
அபரபக்கம் 
அபரபட்சம் 
அபரபுத்தி 
அபர முத்தி 
அபரம் 


> 


அபரர் 
அபரவயசு 
அபராதம் 


அபராதி 
அபராந்தம் , 

அபராஹ்நம் 
அபரிச்சிந்தத்துவம் 


எதிரொலி . 
தேய்பிறை. 
எதிர்ப்பக்கம் , பிறர்பக்கம் . 
பின்னறிவு . 
கீழ்நிலை வீடுபேறு . 
பின் , மேற்கு , கீழ் , ( தர்க்கத் 
தில் - அபரசாமானியம்- என் 
பதிலுள்ள அபரம் என் 
பது குறைவு 

என்னும் 
பொருளது , சிறுபான்மை . ) 
கீழ்ப்பட்டவர். 
முதிர்ந்த அகவை 
ஒறுப்புக்கட்டணம் , குற்றம் , 

பிழை . 
தீங்குசெய்கிறவன் . 
பிற்பகல் . 
கண்டஞ் செய்யப்படாத 

தன்மை . 
அளவற்றது . 
அளவின்மை. 
அளவின்மை. 
மட்டில்லாமை , எல்லையற்றது . 
அருமை , அழகின்மை . 
மெய்யறிவு . 
பயனற்றது . 
வீடுபேறு . 
பழிச்சொல் , ஒவ்வாச்சொல் , 

குற்றச்சாட்டு . 
அகற்றப்பட்டவன் . 


அபரிதம் 
அபரிமாணம் 
அபரிமிதம் 
அபரியந்தம் 
அபரூவம் 
அபரோட்சஞானம் 
அபலம் 
அபவர்க்கம் 
அபவாதம் 


அபவித்தன் 


அபிசா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அபவியயம் 


அபவிருத்தி 


அபஸ்வரம் 
அபாகம் 
அபாக்கியம் 
அபாங்க தரிசனம் 
அபாசங்கம் 
அபாசம் 
அபாடணம் 
அபாண்டம் 


அளவுக்கு மேற்பட்டசெலவு . 
குறைவு . 
இசையின்மை, 
முதிராமை . 
செல்வமின்மை , வறுமை . 
கடைக்கண் பார்வை . 
எலும்புக் கூ 

டு . 
குற்றம் , அவாவின்மை , 
பேச்சின்மை . 
பெரும்பொய் , பெரும்பழி ,, 

இடுபழி . 
தகுதியற்றவன் . 
இடர்ப்பாடு , 
பேரிடர் , அழிவு , கேடு , துன் 

பம் , இடுக்கண் , இக்கட்டு . 
அளவின்மை, கேடு . 
பொருளற்றது . 


அபாத்திரன் 
அபாயகரம் 
அபாயம் 


பிறப்பு : 


அபாரம் 
அபார்த்தம் 
அபாவநம் 
அபாவப் பிரமாணம் 
அபாவம் 
அபானம் 


அபானன் 
அபிகமநம் 
அபிகா தம் 
அபிகிதம் 
அபிசந்தானம் 
அபிசரன் 
அபிசாரம் 


இன்மை அளவை ( சித் . ) . 
இன்மை ( தரு . ) 
மலவாய் , எருவாய் ( திரு 

மூலர் . ) 
மலக்கால் . 
அண்மையிற் போதல் . 
அடித்தல் . 
சொல்லப்பட்டது .. 
அணாப்புதல் . 
தோழன் . 

உண்டு செய்யும் 


மையை 


மறை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அபிசாரி 


அபிசாரி 
அபிஞ்ஞர் 
அபிஞ்ஞானம் 
அபிடேகம் , 

அபிஷேகம் 
அபிதானம் 
அபிநந்தை 
அபிநயம் 


கை 


கூத்து , 


அபிநயர் 


அபிநயித்தல் 


அபிநவம் 
அபிந்தம் 
அபிப்பிராயம் 


வேசி , 
அறிந்தவர் . 
அடையாளம் . 
திருமுழுக்கு , நீரணிவிழவு, 

புதுப்புனலாட்டு 
பெயர் . 
விருப்பம் . 
உள்ளக் குறிகாட்டல் , 
மெய் காட்டல் , 
நடிப்பு. 
கூத்தர் , நடிப்போர் . 
உள்ளக்குறி காட்டல் , நடித் 

தல் . 
புதுமை . 
ஒற்றுமை . 
நோக்கம் , 

எண்ணம் , உட் 
கருத்து , உட்கோள் , உள் 
ளப்போக்கு , கொள்கை . 
உருவேற்றல் . 
வளர்ப்புப் பிள்ளை , எடுப்புப் 

பிள்ளை . 
பற்று , நேயம் , செருக்கு . 
பற்றுடையான் , 
பற்றுவைத்தல் , உயர்த்துக் 

கூறல் . 
நேர்முகம் , முன்னிலை . 
கடிந்துகொள்ளப்பட்டது . 
அறிஞன் . 
முறையீடு , 


அபிமந்திரித்தல் 
அபிமான புத்திரன் 


அபிமானம் 
அபிமானி 
அபிமானித்தல் 


அபிமுகம் 
அபியுத்தம் 
அபியுத்தன் 
அபியோகம் 


அப்த ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அபிராமம் 
அபிராமி 
அபிரூபன் 
அபிலாசம் 
அபிவியஞ்சகர் 
அபிவிருத்தி 
அபின்னம் 
அபின்னாசத்தி 
அபிஷதம் 
அபீடங்கம் 
அபீட்டியம் 
அபீஷ்டம் 
அபீதி 
அபுத்தி 
அபுத்திபூர்வ புண் 

ணியம் 
அபூதம் 
அபூர்வம் , 

அபுருவம் 
அபூர்வ வஸ்து 


அழகு . 
அழகி , மலைமகள் 
காமவேள் , சிவன் . 
விருப்பம் . 
வெளிப்படுத்துவோர் . 
பெருக்கம் , வளர்ச்சி , ஆக்கம் . 
ஒற்றுமை , வேறாகாதது . 
பிரிவிலாற்றல் , ( சித் . ) . 
மருந்து . 
வை தல் , 
போற்றத்தக்கது . 
மிகுவிருப்பம் , எண்ணம் . 
அச்சமின்மை . 
அறியாமை . 
அறியாது செய்த அறம் . 
இன்மை , நிகழாதது . 
அருமை , அரியபொருள் . 
முன்னில்லாத பொருள் , 

அரியபொருள் . 
அவா , விருப்பம் . 
வேற்றுமையின்மை , ஒற் 

றுமை , வேறன்மை (சித் ). 
கடவுளும் உயிரும் ஒன்றென் 

போன் ( சித் . ) 
உண்ணத்தகாதது . - 
அறியாமை . 
மாறுபாட்டுரை. 
நூறாண்டு . 


அபேட்சை 
அபேதம் 


அபேதவாதி 


அபோச்சியம் 
அபோதம் 
அபோதார்த்தம் 
அப்தசதம் 


டசொற்றமிழ் அகரவரிசை 


[ அப்தம் 


யாண்டு . 


கிழமை . 


எண்ணெய் முழுக்கு . 


அப்தம் 
அப்தா , 

ஹப்தா 
அப்பியங்க 

ஸ்நானம் , 
அப்பியங்கனம் 
அப்பியர்ச்சனம் 
அப்பியாசம் 
அப்பியா தானம் 
அப்பியுட்சணம் 
அப்பிரகாசம் 
அப்பிரசன் 
அப்பிரசித்தம் 


அப்பிரதட்சிணம் 


அப்பிர தானம் 
அப்பிரதிபை 


வழிபாடு , 
பழக்கம் , பயிற்சி , 
துவக்கம் . 
மூடு தல் . 
இருள் , விளக்கமில்லாதது . 
பிள்ளையில்லா தவன் . 
விளக்கமின்மை , வெளிப்படா 

தது . 
இடப்புறச்சுற்று , இடப்பக்கச் 

சுற்று . 
முதன்மையற்றது . 
அறிவின்மையைக் காட்டு தல் 

( தரு . ), திகைத்தல் . 
பொய் , 

அளவிற்குட்படா 
தது , மேற்கோளல்லாதது . 
பொய்யன் . 
அளவையாலறியப்படாதது , 

அளவிடப்படாதது . 
பொய்யறிவு. 
மேலானது . 
முறை தவறிப் பேசுதல் , 

( தரு . ) . 
ஏழை , கரவிலான் , உயிரில்லா 
தது , வலியற்றது , பேதை . 


அப்பிரமாணம் 


அப்பிரமாணிக்கன் 
அப்பிரமேயம் 


அப்பிரமை 
அப்பிராகிருதம் 
அப்பிராத்தகாலம் 


அப்பிராணி 


அமித்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அப்பிரீதி , ) 

அப்ரீதிரி 
அப்பு 
அமங்கலம் 


மகிழ் 


அமங்கலி , 

அமங்கலை 
அமதம் 
அமயம் 
அமரகிரியை 


வெறுப்பு . 
நீர் , புனல் . 
தீமை , நலமின்மை , 

வின்மை . 
கைம்பெண் , அறு தலி 
அறியப்படாதது . 
காலம் . 
சாவுச்சடங்கு , இழவுச் 

சடங்கு . 
அழிவின்மை .. 
அழிவின்மை . 
கண்ணோய் . 
வானோர் , தேவர் , விண்ணவர் . 
தெய்வப்பெண் . 
வானுலகு . 
வானவர்கோன் தலைநகர் . 
இந்திரன் . 
புனிதம் , அழுக்கின்மை , 


அமரதை 
அமரத்துவம் 
அமரம் 
அமரர் 
அமராங்கதை 
அமராபதம் 
அமராவதி 
அமரேசுவரன் 
அமலம் 


தெளிவு . 


அமலன் 

தூயோன் , கடவுள் , வாலறிவன்.. 
அமல்தார் ( இந்துஸ் . ) அரசிறை வாங்குவோன் . 
அமாத்தியன் 

அமைச்சன் . 
அமாவாசியை, 

புதுப்பிறை , பிறையுவா, 
அமாவாசை 

. 
அமிசம் 

பங்கு , நேர்மை , பெருவாழ்வு , 

நல்வினை , கூறுபாடு . 
அமிதம் 

மிகுதி , அளவின்மை. 
அமித்திரர் 

பகைவர். 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அமிர்த 


அமிர் தகலை 
அமிர்த கிரணன் 
அமிர்த சஞ்சீவி , 
அமிர்தசஞ்சீவினி 
அமிர்தசத்து 
அமிர்ததரங்கிணி 
அமிர்தம் , ) 
அமிருதம் 


நிலவு , நிலாக்கதிர் . 

. 
நிலவு , தண்கதிரோன் . 
உயிர் தரு மருந்து . 
தேம்பொருள் . 


நிலவு . 


வின்மை , 


அமிர்தமயம் 
அமிர்தயோகம் 
அமிர்த ரூபம் 
அமிர்தவல்லி 
அமிர் தவாயு 
அமிர்தாசநர் 
அமுதகுலர் 
அமுததி 
அமுதம் 
அமுதன் 
அமுது 
அமுல் ( இந்துஸ் ) 
அமூர்த்தம் 
அமூர்த்தன் , 

அமூர்த்தி 
அமூலம் 
அமேத்தியம் 


சாவாமருந்து , இனிமை , அழி 

அருமருந்து , 
வானோர் உணவு , சோறு . 
பொன்வடிவு , இன்பநிறைவு . 
நற்பொழுது , நல்வேளை . 
இன்பவடிவம் . 
சீந்திற்கொடி . 
தூயகாற்று . 
தேவர் . 
இடையர் . 
பாற்கடல் . 
நீர் . 
அழிவிலான் , இனியன் . 
சோறு , அடிசில் , இனிமை . 


ஆட்சி . 


உருவமின்மை . 
உருவிலான் . 
ஏதுவின்மை. 
அழுக்கு , துப்புரவின்மை , 

மலம் , பவ்வீ . 
மிகுதி , பெருக்கம் . 
வகை ; அன்னப்புள் , காலம் , 
எண் , பங்கு . 


அமோகம் 
அம்சம் 


அயரும் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அம்பகம் 
அம்பரமணி 
அம்பரம் 
அம்பராம்புயம் 
அம்பா 
அம்பாய்ம் 
அம்பாரம் 
அம்பாரி 
அம்பிகாபதி 
அம்பிகை 
அம்பிகைதநயன் 


கண் . 
கதிரவன் . 
வெளி , வான் , ஆடை . 
வானத்தாமரை . 
அம்மை , தாய் , இறைவி . 
துன்பம் , 
குவியல் . 
யானைமேலிருக்கை . 
சிவன் . 
தாய் , அம்மை . 
முருகன் , பிள்ளையார் , உமை 
மகன் . 


தாமரை . 


க . 


அம்புசம் , அம்புயம் 

அம்புஜம் 
அம்புதி 
அம்புயன் 
அம்புயாகம் 
அம்புயாசனம் 
அம்புராசி 
அம்போசன் 
அம்போதரம் 
அம்போருகம் 
அயக்காந்தம் 
அயக்ரீவன் , 


கடல் . 
நான்முகன் . 
தாமரை , 
தாமரை யிருக்கை 
கடல் . 
திங்கள் . 
முகில் . 
தாமரை . 
இரும்பிழுக்கி . 
திருமால் . 
இரும்புச்செந்தூள் . 
இரும்புத்தடி . 
பொய் . 


அயக்ரீவகன் , } 


அயச்செந்தூரம் 
அயதண்டம் 
அயதார்த்தம் 
அயநம் , 
அயனம் , 


} 


வழி . 


சுசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அயப் 


அயபற்பம் , 

அயபஸ்பம் 
அயமேதம் 
அயம் , 

அஜம் ) 
அயன் 
அயிக்கவாதி 


இரும்பு வெண்ணீறு . 
ஆட்டு வேள்வி . 
ஆடு , இரும்பு , குதிரை 
நான்முகன் . 
ஒற்றுமைக் கொள்கையன் 

(சித். ) 
ஒற்றுமை , ஒன்றிப்பு . 
கொல்லாமை . 
செல்வம் . 
வானவர்கோன் மனைவி , 

இறைவி . 
வெள்ளையானை , கீழ்பால் 


அயிக்கியம் , ) 

அயிக்கம் 
அயிங்கிதை 
அயிச்சுவரியம் 
அயிராணி 


யானை . 


மான்தோல் . 


அயிராவணம் , ) 

அயிராவதம் 
அயினம் , | 

அசினம் ) 
அயுக்தம் 
அயுதம் 
அயோகன் 
அயோக்கிதை, 

அயோக்கியம் 
அயோக்கியன் 


தகாதது . 
பதினாயிரம் . 
தாரம் இழந்தவன் . 
தகுதியின்மை , தகாதது . 
தகுதியற்றவன் , தகவிலான் , 

கெட்டவன் . 
ஒன்று தலின்மை . 
பிறவாமை . 
ஆராய்ச்சி . 
நாடகசாலை , போர்க்களம் .. 
அரசுறுப்பு , அமைச்சு .. ! 


அயோசநம் 
அயோனிசம் 
+ அய்மாசு ( இந்து . ) 
அரங்கபூமி 
அரசங்கம் 


* 


அராமம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சஎ 


அரச அடையாளம் . 
சாரமில்லாதது . 
அரசியல் . 
சுவையின்மை . 
அரசுமுறை , செங்கோன்மை . 
காட்டுக் குருவி . 


காடு . 


அரசச்சின்னம் 
அரசம் 
அரசாங்கம் 
* அரசிகம் 
அரசுநீதி 
அரணியசடகம் 
அரணியம் 
அரணியாநி 
அரதனம் 
அரதனவடம் , 

ரத்தினவடம் ) 
அரத்தன் 
அரத்தம் 
அரத்தோற்பலம் 
அரத்தினம் , 

ரத்தினம் 
அரமியம் 
அரம்பை , 
ரம்பை ) 


பெருங்காடு . 
சிலம்பணி , மணி , 
ஒளிமணி மாலை . 
அவாவில்லாதவன் , 
சிவப்பு , குருதி . 
செங்கழுநீர் , செங்குவளை . 
ஒளிமணி , அகன்மணி . 
நிலாமுற்றம் . 
தெய்வப்பெண் , அரிவை , 

வான்மகள் . 
ஒலி , பாம்பு , 
தாமரை , முளரி . 
திருமால் . 
நான்முகன் . 
தாமரை , திருமகள் . 
அவா , விருப்பம் , 

( சித் - தத் ), பண் , ஓசை , 
பகைவன் . 
கைலைமலை . 
வண்டு . 
சோலை . 


அரவம் 


அரவிந்தம் 
அரவிந்தாக்கன் 
அரவிந்தன் 
அரவிந்தை 
அராகம் 


அராதி 
அராத்திரி 
அராபதம் 
அராமம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அசாமி 


அராமி 
அராமை 
அராலம் 
அராலை 
அராவணம் 
அராவைரி 
அரி , ஹரி 


கெட்டவன் , கெட்டவள் . 
கீழ்மகள் . 
வளைந்தது , கொடுவாள் , 
நாட்டியப்பெண் . 
புலம்பாமை . 
கருடன் . 
சிவன் , பகலவன் , திருமால் , 

நிறம் , புகை . 
துன்பம் , இடைஞ்சல் . 

. 
ஐயனார் . 
திருமாலை அம்பாகக்கொண்ட 
சிவன் . 


அரிகண்டம் 
அரிகரபுத்திரர் 
அரிசரன் 


மஞ்சள் . 


அரிசனம் , 

ஹரிசனம் 
அரிட்டம் , 

அரிஷ்டம் 
அரிதினம் 
அரிநாதம் 
அரியாசனம் 


* அருகதை 
* அருகன் 
அருக்கம் , அர்க்கம் 
அருக்கன் 
அருக்கியம் , 

அர்க்கியம் 
அருச்சகன் , ) 

அர்ச்சகன் 
அருச்சனை , 
அர்ச்சனை 


கேடு , தீங்கு . 
ஏகாதசி ) திருமால் நாள் . 
சிங்க முழக்கம் . 
அரசிருக்கை , வேந்திருக்கை , 

அரியணை . 
தகுதி . 
தக்கவன் . 
பொன் , கூலவில , நெருப்பு 
பகலோன் , வெய்யோன் . 
நீராற் செய்யும் வழிபாடு , திரு 

வடிகழுவுதல் , நீர்வார்த்தல் . 
கோவிற்பட்டன் , வழிபா 

டாற்றுவோன் . 
பூவழிபாடு , மலர் தூவழிபாடு , 


அருத்தா ) | 


வட சொற்றமிழ் அகரவரிசை 


அருணம் 


அருணவம் 
அருணன் 


அருச்சி தம் 

வழிபாடு , 
அருச்சித்தல் , 

மலர் தூவல் , வழிபடல் , பூத் 
அர்ச்சித்தல் 

தூவல் . 
* அருட்சத்தி (சித்தி . ) அருளாற்றல் , இறைவி . 
* அருட்சோதி அருளொளி, கடவுள் . 

சிவப்பு . 
அருணலோசநம் 

சிவந்தகண்ணுடையது . 
கடல் . 

கதிரோன் , செஞ்சுடர் . 
அருணாசலம் , 

திருவண்ணாமலை . 
அருணகிரிரி 
அருணோதயம் வைகறை , விடியல் , கதிரோன் 

வருகை . 
அருத்தகங்கை 

காவேரி . 
அருத்த சந்திரன் , 
அர்த்த சந்திரன் , இளம்பிறை , பாதிநிலா. 

. 
அருத்த சாமம் , 
அர்த்த சாமம் , நள்ளிரவு , நள்யாமம் , 
அருத்த நிசா 
அருத்த நாரீசன் , 
அர்த்தநாரீசுரன் , 

உமையொருபாகன் , 
அர்த்த நாரீசு 

மாதிருக்கும்பாதியன் , 
வரன் 

மங்கைபங்கன் . 
அருத்த பாகம் 

பாதிப்பங்கு . 
அருத்தம் , 

பொருள் , பாதி . 
அர்த்தம் 
அருத்தவாதம் புனைந்துரை. 
அருத்தாந்தரம் , கருத்துப் பிரிவு , 
அர்த்தாந்தரம் வேறு பொருள் கூறு தல் . 
4 


} 


} 


Co 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அருத்தா 


அரூபம் 


ஒரு 


அருத்தாபத்தி ( தரு . ) பொருளளவை , 

பொருள் பெறு தல் . 
அருத்தாபத்திப் பொருட்குறிப்புள்ளது , 
பிரமாணம் 

பொருளளவை ( தரு. ). 
அருத்தி 

அவா , விருப்பம் . 
அருந்ததி 

வடமீன் , கடவுள் மீன் . 
* அருவமேனி 

நுண்ணுடம்பு . 
அருவம் 

உருவின்மை , அழகின்மை . 
உருவற்றது . 

உருவிலி சிவன் . 
அரேசிகம் 

வாழை . 
ரோகம் 

நோயின்மை . 
அரோசம் , 

சோற்று வெறுப்பு , அரு 
அரோசகம் , 

வருப்பு , வாயாலெடுப்பு , 
அரோசிகம் , 

ஊண் வேண்டாமை . 
அரோசனம் 

செஞ்சுடர் . 
அர்ச்சனம் , 

பொன் . 
அர்த்தகம் 

பொருளுடையது . 
அர்த்தசந்திர பாணம் பிறைமுகக் கணை . 
அர்த்தசாமம் , 

நள்ளிரவு . 
அர்த்தராத்திரி 
அர்த்தசாரம் 

பொருட் சிறப்பு , 
அர்த்த நாசம் 

பேறழிவு, பொருளழிவு. 
அர்த்த புஷ்டி பொருட்செறிவு . 
அர்த்தாட்சி 

பக்கப்பார்வை . 
அர்த்தாலங்காரம் பொருளணி . 


அர்க்கன் 


அர்ச்சுனம் } 


அவகண்ட ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


5 


அர்ப்பணம் 


அர்ப்பிதம் 
அலங்கம் 
அலங்காரம் 


அலட்சியம் 


நீரொடு கொடுத்தல் , உரிமைப் 

படுத்தல் , ஒப்புவித்தல் . 
கொடுக்கப்பட்டது . 
மதிலுறுப்பு. 
அழகு , ஒப்பனை , அணி , 

புனைவு . 
பொருட்படுத்தாமை , 

பராமுகம் , கருத்தின்மை . 
செம்பஞ்சுக் குழம்பு . 
மெய்யீறு . 
அடையக்கூடாதது . 
நிலைப்பேழை . 


} 


அலத்தம் , 

அலத்தகம் 
அலந்தம் 
அலப்பியம் 
+ அலமாரி ( அரபி . ) 
அலம் , 

ஹலம் 
அலயம் 
அலயன் 


கலப்பை , அமைவு . 


ஒடுங்காமை . 
அழிவிலான் , 


அலாரம் 


கதவு . 


பேரருளுடைமை ( சித் . ) . 
குண்டூசி . 


அலுப்தசத்தி 
அலுப்பினாத்தி 

( அரபி . ) 
அலுவா , 

ஹல்வா 
அலௌகிகம் 
அல்லோலகல் 

லோலம் 
அவ , 

அப் 
அவகடம் 
அவகண்டனம் 


கோதுமைத் தேம்பாகு . 
உலகியற்கு மாறுபாடு . 
பேராரவாரம் . 


இன்மை , எதிரிடை , கெட்ட . 
கீழ் , வஞ்சகம் , எதிராயது . 
அழித்தல் , களை தல் . 


32 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அவகர 


அவகரணம் 
அவகாசம் 
அவகாரன் 
* அவகாலம் 
அவகிருத்தியம் 
அவகீதம் 


அவகீர்த்தி 
* அவகுணம் 
அவக்கியாதி 
அவக்கிராந்தி 
அவசகுனம் 
அவசத்தம் 
அவசம் 
அவசயம் , 

அபசயம் 
அவசரபேதம் 
அவசரம் 


கொள்ளை , பறித்தல் , மீட்டல் . 
ஒழிவு , ஓய்வு . 
கள்ளன் . 
கெடுகாலம் , வீண்பொழுது . 
தீச்செய்கை . 
வசைப்பாட்டு , இழுக்குடைய 

பாட்டு , 
இழிவு , புகழின்மை. 
தீய இயல்பு . 
வசை , இகழ்ச்சி .. 
இறங்குதல் . 
தீக்குறி , கெட்ட குறி . 
இன்னா வோசை , தீங்கொலி, 
தன்வசப்படாமை . 
தோல்வி . 
பொழுது வேறுபாடு . 
விரைவு , பரபரப்பு , சுருக்கு , 

பதைப்பு . 
நடத்துதல் . 
தீச்செய்கை , புறம் போதல் . 


அவசாரணம் 
அவசாரம் , 

அபசாரம் 
அவசித்தாந்தம் 
அவசியம் 


பயனில் முடிவு : 


அவசீநம் 
அவசுத்தம் 
அவ்சேடம் 
அவச்சின்னம் 
அவச்சேதம் 


முதன்மை , கட்டாயம் , இன் 

றியமையாமை . 
தேள் . 
துப்புரவின்மை . 
எஞ்சியது . 
பிரிவு , பிரித்தறியப்பட்டது . 
பிரிவு , வரையறுத்தல் . 


அவநி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அவச்சேதனம் 
அவட்சேபம் 
அவதந்திரம் 


அவதரம் 
அவதரித்தல் 
அவதாரம் 
அவதாரிகை 
அவதானம் 


அவதி 


பகுத்தறிதல் , களைதல் . 
எறிதல் . 
தகுதியற்ற வழியால் ஒன்று 

செய்தல் . 
தறுவாய் . 
பிறத்தல் . 
பிறப்பு , இறங்குகை . 
முன்னுரை. 
எச்சரிக்கை , ஒழிவு , நினைவு , 

விரித்தல் , மறப்பின்மை , 
தவணை , துன்பம் , வருத்தம் , 

, 
அளவு , எல்லை , முடிவு. 
முக்காலத்தையும் அறியும் 
அறிவு , முற்பிறப்பையறியு 
மறிவு , பிறப்பிறப்பையறியு 
மறிவு . 
முழுத்துறவு , அசைக்கப்பட்டது . 
பொய் , தவறு . 
இடையூறு , துன்பம் . 
நிலை , துன்பம் , நிலைமை . 


. 


அவதிஞானம் 


நம்பிக்கைக் குறை . 


அவதூதம் 
அவத்தம் , 

அபத்தம் 
அவத்திரியம் 
அவத்தை, 

அவஸ்தை 
அவநம்பிக்கை 
அவநி , 

அவனி ) 
அவநிந்தை 
அவநிபதி , 
அவநிபன் 
அவநிபாரகன் 
அவகிபாலன் 


நிலம் , வையகம் . 
பழி தூற்றல் . 
அரசன் . 


அரசன் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ அவநியா 


அவநியாயம் , 

அவநீதி 
அவநீதன் 
அவந்தன் 
அவந்திகை 
அவபாசம் 
அவபாசன் 
அவபுத்தி 
அவப்பிரசவம் 
அவமரணம் 
அவமரியாதை 


அவமானம் 


முறையின்மை . 
ஒழுக்கமிலான் . 
வீணன் . 
கிளி . 
அறிவு . 
விளக்குகிறவன் . 
கெட்ட நினைவு , தீய அறிவு . 
இடையிற்கருவீழ்தல் . 
தகாச்சாவு , இளஞ்சாக்காடு . 
வணக்கமின்மை , தீயமுறை , 

முறை தவறல் . 
மானக்கேடு , இழிவு , குறைவு , 

இளிவரவு . 
விடுதல் , விடு தலையாக்கல் . 
தீமை , கேடு , வீண் . 
முறையிடல் . 
அழுகை , அடைகாத்தல் , 
உறுப்பு . 
உடல் , முதல் . 
தீயநிகழ்ச்சி , பொல்லாங்கு . 
தங்கை . 
பின் . 
ஆலமரம் . 
மனமொழிகட்கு எட்டாதது , 


அவமோசனம் 
அவம் 
* அவயமிடல் , 

* அபயமிடல் 
அவயம் , அபயம் 
அவயவம் , 

அவையவம் 
அவயவி 
அவயோகம் 
அவரசை 
அவரம் ( தரு . ), 

அபரம் 
அவரோகி 
அவாங்க மனோ 
கோசரம் 


} 


} 


ஜே } 


அவிசே ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இறங்குதல் , இறங்குகை . 


அவரோகணம் , 

அவரோபணம் 
அவலக்கணம் , 

அவலட்சணம் 
அவலம் 


அழகின்மை . 
கேடு , குற்றம் , மிடி , சோர்வு , 

பயனின்மை , வீண் . 
பிடிப்பு . 
சார்ந்துநிற்றல் , பற்று தல் . 
உடற்குறையன் , வீணன் . 


சிறிது . 


அவலம்பனம் 
அவலம்பித்தல் 
அவலன் 
அவலேசம் 
அவலோகம் , 

அவலோகனம் 
அவாசி 
அவாந்தரம் 


பார்வை . 


அவிகசிதம் 
அவிகடம் 
அவிகற்பம் 
அவிக்கிநம் 
அவிகாரம் 


தெற்கு . 
அழிவு , உதவியின்மை , வெறு 

வெளி, இடை . 
தேவருணவு . 
மலராதது . 
ஆட்டுக்கூட்டம் . 
வேறுபாடின்மை . 
இடையூறின்மை , மாறின்மை . 
மாறுதலின்மை , இயற்கை , 


எழுவாய் . 


அவிகாரி 
அவிசு , 
ஹவிசு 


கடவுள் , மாறாதவன் 
தூயஉணவு , உப்பின்றிச் 
சமைத்த பச்சரிசி உணவு , 
சோறு , நெய் ,. 
கவலையின்மை . 
நன்றியின்மை . 
சிறப்பல்லாதது . 


அவிசாரம் 
அவிசுவாசம் 
அவிசேடம் 


ருசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அவிச் 


} 


அவிச்சை , 

அவித்தை 
அவிஞ்சதை 
அவிஞ்ஞாதார்த்தம் 


அவிஞ்ஞை 
அவிதூசம் 
அவித்தியா 
அவிநயசாலை 
அவிநயம் , 

அபிநயம் 
அவிநயர் 
அவிநயித்தல் 
அவிநாச 
அவிநாசி 


அறியாமை , வெறுப்பு , ஆண 

வம் . 
அறியாமை . 
அறியப்படாத பொருள் 

கூறு தல் . 
அறியாமை . 
ஆட்டுப்பால் . 
அறியாமை , இருள் . 
நாடக அரங்கு . 
கூத்து , நடிப்பு . 
நாடகக்காரர் , கூத்தர் . 
நடித்துக் காட்டல் . 
அழிவின்மை , கேடின்மை . 
அழிவிலான் , அழியாப் 


பொருள் . 


அவிநாபாவம் ( தரு. ) பிறழா நிகழ்ச்சி , உடனி 


கழ்ச்சி . 


அவிநாபூதம் , 

அவினாபூதம் 
அவி நீதம் 
அவிபட்சம் 
அவிபத்தம் 


நீக்கமின்றியிருத்தல் , பிற 

ழாமை . 
தீயொழுக்கம் . 
எதிரியின்மை . 
பங்குபிரிக்கப் 
படாத 

பொருள் . 
வேள்வி உணா 
காசி . 
வடிவமில்லாமை . 
பிரிவின்றி நிற்பது . 
மாறின்மை . 
வானோருணா 


அவிப்பலி 
அவிமுத்தம் 
அவியம் 
அவியாகிருதம் 
அவிரோதம் 
அவிர்ப்பாகம் 


அற்ப ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


எ 


அறிவின்மை . 


மருந்து . 


அவிவேகம் 
அவுஷதம் , 
அவுடதம் , 
ஔஷதம் 
* அவுதா ( இந்துஸ் . ) 
அவுபாசனம் , 

ஔபாசனம் 
அவேட்சை , 


யானைமீதிருக்கை . 
மணவினைச் சடங்கு . 


வேட்கைச } 


உடன்பாடு . 


அவேட்டிதம் 
அவேத்தியம் 
அவ்வியத்தம் 
அவ்வியம் 
அவ்வியயம் 
அவைராக்கியம் 
அவ்யாப்தி , 
அவ்வியாத்தி , 
அவியாத்தி 
அவ்வியஞ்சனம் 


சுற்றிக் கொள்ளப்படாதது . 
அறியப்படாதது . 
வெளிப்படாதது . 
அழுக்காறு . 
அழியாதது . 
வெறுப்பின்மை . 
குன்றக்கூறல் , குன்றல் , 

( குறை ) ( தரு. ) 
அடையாளமற்றது , குறி 


யின்மை . 


அளகாதிபதி , 

அளகாதிபன் ) 
அளிகம் 


அளீகதை 


* அறத்தவிசு 
* அறிவீனம் 
அறுபதம் 
அற்கம் 
அற்பசுகம் 
அற்பசுவாசம் 


செல்வக்கடவுள் . 
கட்டழகு , நெற்றி , பொய் . 
பொய்ம்மை . 
அறவிருக்கை . 
அறியாமை . 
வண்டு . 
காணிக்கை , பொருள் , விலை 
சிற்றின்பம் . 
குறைந்தகாற்று , சிறுமூச்சு . 


– அ 


நீ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அற்பத் 


அற்பத்தனம் 
அற்பபுத்தி 
அற்பப்பிராணன் 
அற்பமிருகம் 
அற்பம் , 

அல்பம் ) 
அற்பர் 
அற்புதமூர்த்தி 


அற்புதம் 


அற்புதவித்தை 
அற்புத வைராக்கிய 
சுத்தசிவஞான 
சிரேட்டர் 
அற்புதரஸம் 
அனகம் 
அனங்கன் 


இழிவு , சிறுமை , புன்மை , 
புல்லறிவு . 
சிறுமூச்சு . 
சிறுவிலங்கு . 
சிறுமை , அணு , புன்மை , 

இழிவு . 
கீழ்மக்கள் , புல்லியர் . 
வியத்தகுவடிவம் உடைய கட 

வுள் . 
புதுமை , வியப்பு , அருள் 
நிகழ்ச்சி , பேரழகு , 
மருட்கை , அரிய செயல் . 
வியத்தகு முறை . 
அகப்புறப்பற்று முற்றும் 

விட்ட பெருந்தவத்தோர் . 
மருட்கைச் சுவை . 
மாசின்மை . 
உடலிலான் , கடவுள் , 

டவுள் , காம 
வேள் . 
அழிவு , பயனின்மை . 
அளவிலாமை , முடிவிலாமை . 
எப்போதும் , பிரிவின்மை , 

பின்பு , மேல் . 
அழிவின்மை . 
பழக்கமின்மை . 

. 
எப்பொழுதும் , இடைவிடா 

மல் . 
அறிவுக்கெட்டாதது . 


அனத்தம் , 

அனர்த்தம் 
அனந்தம் 
அனந்தரம் 


அனபாயம் 
அனப்பியாசம் 
அனவரதம் 


அனாகதம் 


அனுக் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க 


அனாகரம் 
* அனாகாலம் 
அனாசாரம் 


அனாதரவு 


அனாதி 


அனாதிசடிலன் 
அனாதிமுத்தன் 
அனாமத்து 
அனாமயம் 
அனாரதம் 
அனாயாசம் 


வெறுப்பு . 
வறியகாலம் . 
துப்புரவின்மை , அழுக்கு , 

ஒழுக்கமின்மை . 
தனிமை , உதவியின்மை. 
கடவுள் , தனியன் , பழமை , 

தொன்மை . 
கடவுள் . 
கடவுள் . 
பொது . 
நோயின்மை . 
இடையறாமை . 
இளைப்பின்மை , அயர்ச்சி 

யின்மை , களைப்பின்மை . 
ஒருசெடி , விருப்பமின்மை , 

நாகமல்லி , 
வெறுப்பு . 
அடங்கா தவன். 
காற்று . 
படை , சேனை . 
கடவுளில்லையென்போன் . 
கூடப்போதல் , உடன்போதல் . 
செஞ்சந்தனம் . 
ஒன்றுபோற் செய்தல் , 
( உவமை ) செயல் விளங்கி 


} 


அனிச்சம் , 

அனிச்சை 
அனிஷ்டம் 
அனிருத்தன் 
அனிலம் 
அனீகை , அனீகம் , 

அதிகம் 
அனீசுரவாதி 
அனுகமனம் 
அனுகம் 
அனுகரணம் 


நிற்பது . 


* அனுகூலகாலம் 
அனுகூலம் 
அனுக்கிரகம் 


கைகூடுங்காலம் , ஆங்காலம் . 
பயன் , கைகூடல் , நயம் . 
அருள் , அருட்பேறு . 


கல 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அனுக்கிர 


அனுக்கிரமம் 
அனுசந்தானம் 
அனுசயம் 
அனுசரணம் 


ஒழுங்கு . 
ஆராய்வு . 
பற்று , வருத்தம் . 
இணக்கம் , வழக்கம் , பின்பற் 

றல் , கைக்கொள்ளல் . 
தம்பி . 


அனுசன் 


கட்டளை . 


அனுசாசனம் , 

அனுசாஸ்தி 
அனுசாரம் 


அனுசி தம் 
அனுஷ்டானம் , 
அநுட்டானம் 


} 


நிலைநிறுத் 


அநுட்டித்தல் 
அனுதவித்தல் 
அனுதாத்தம் 
அனுதாபம் 
அனுதாரயம் 
அனுதினம் 
அனுத்தமம் 
அனுபசங்காரம் 
அனுபந்தம் 


அடுத்து நடத்தல் தொடர்பு 

வழக்கம் . 
பொய் . 
காலை மாலை வழிபாடு , காலை 
மாலைக்கடன் , 
தல் , கைக்கொள்ளல் . 
கைக்கொள்ளல் . 
இரங்குதல் . 
படுத்தலோசை . 
இரக்கம் . 

. 
இரங்கல் . 
நாடோறும் , எப்போழ்தும் . 
நல்ல தல்லாதது . 
முடிவு பெறாமை . 
பின்தொடர்ச்சி , பின்னுரை , 

பின் சேர்க்கை , இணைப்பு. 
இன்மையேது , புலப்படாமை . 
அறிவுநிகழ்ச்சியாலாராய்தல் . 
பழக்கம் , வழக்கம் , அழுந்தி 
பறிதல் (சித். ). 


அனுபலத்தி . ( தரு .) 
அனுபவப் பரிசோ 

தனை 
அனுபவம் 


அனேட ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அனுபல்லவி , 

அநுபல்லவம் 
அனுபவித்தல் 


அனுபாதகம் 
அனுபானம் 


பதத்தின் முதற்சிற்றடி . 
அடைதல் , துய்த்தல் , நுகர் 

தல் . 
பெருங்குற்றம் . 
பருகுவதற் குதவியாவது , 

மருந்துடன் பருகுவது . 
அளவையறிவு . 
நுகர்ச்சி , துய்ப்பு . 
கட்டளை , இசைவு , விடை , 


அனுபூதி 
அனுபோகம் 
அனுமதி 


ஆணை . 


அனுமரணம் 
அனுமானம் 


அனுமானப் பிர 

மாணம் ( தரு .) 
அனுமானித்தல் 


அனுமான் 
அனுமேயம் 


உடன் கட்டை யேறல் . 
வழியளவை , கருதலளவை , 

உய்த்துணர்தல் . 
கருதலளவை , வழியளவை . 
ஐயப்படுதல் , ஓர்தல் . 
குரங்கு . 
அநுமாநப்பிரமாணத்தால் 

அறியத்தக்கது . 
காமம் , இணை விழைச்சு . 
கூறியது கூறல் . 
ஒத்தசொல் . 
வழிமொழிதல் , கூறியது 

கூறல் . 
மறையின் சிறு பிரிவு . 
பிறப்பின்மை . 
பல நேரம் . 
பல, எல்லாம் . 
அறிவிலான் . 


அனுராகம் 
அனுலாபம் 
அனுவசனம் 
அனுவதித்தல் , 

அனுவாதம் 
அனுவாகம் 
அனுற்பத்தி 
அனேகந்தரம் 
அனேகம் 
அனேடன் 


} 


கஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( அனைக் 


அக்கிகரும் } 


ஒற்றுமையின்மை . 


அனைக்கியம் , 

அனைக்குமம் 
அனைஸ்வரியம் 
அன்ன சத்திரம் 


வறுமை , 
உணாக்கொடைச் சாலை , அறக் 
கூழ்ச்சாலை . 


கஞ்சி , உணவின்வடிபால் , 
தௌநீர் . 


* அன்னசாரம் , 
* அன்னசாரப் 

பால் , 
* அன்னப்பால் 
அன்ன சுத்தி 
அன்ன தாதா 
அன்ன தானம் 


அன்னப் பிராசனம் 
அன்னம் 


உணாக் கொடையாளி, 
சோற்றறம் , சோற்றுக் 

கொடை , உணாக்கொடை . 
சோறூட்டுச் சடங்கு . 
அன்னப்புள் , சோறு , உண 
ணவு , 
அடிசில் . 


கடல் . 


அன்னவம் 
அன்னவஸ்திரம் 


அன்னமய கோசம் 
அன்னிதா 
அன்னிய சன்மம் 
அன்னிய சாதி 
* அன்ன சாலை 
அன்னிய பாஷை 
அன்ன பாநம் 
அன்ன பானாதிகள் 
அன்னியம் 
அன்னியன் 


உணவும் உடையும் , சோறும் 

கூறையும் . 
பருவுடல் . 
குறுக்கு , தடை . 
மறு பிறப்பு . 
வேறு குலம் . 
சோற்று விடுதி , உணவுவிடுதி . 
பிறமொழி , அயன்மொழி . 
சோறுந் தண்ணீரும் . 
சோறு தண்ணீர்முதலியன . 
வேறு , அயல் . 
அயலான் . 


சுங.. 


| i பாடு , கொண்டு கூட 
ஆகரம் ] வடசொற்றமிழ் அகரவரிசை 
அன்னியோன்னியம் 

ஒற்றுமை , நெருக்கம் , 

ஒருவருக்கொருவர் . 
அன்னுவயம் 

தொடர்பு இத்தல் , உடன் 


அக்ஷய 


ஓராண்டு . 


GOVERNMENT 


பட்டது .. 
கணவன் 


ஆ FED 

1503 
ஆகண்டலன் 

இந்திரன் . 
ஆகதம் 

அடிக்கப்பட்டது , அறியப் 
ஆகங்கன் 
ஆகமப்பிர 
மாணம் , 
சத்தப்பிர 

( தரு. ) உரையளவை . 
மாணம் 
ஆகரீயம் ( தரு . ) உருவிலுள்ளது . 
* ஆகந்துக மலம் இடைசேர் மலம் , வந்து 

கூடின அழுக்கு . 
ஆகந்துகம் ( சித் . ) வந்து கூடினது . 
ஆகந்துகன் 

புதியவன் . 
ஆகமம் 

அறிவு நூல் , 
ஆகமனம் 

வந்து சேரல் . 

உடல் , மார்பு . 
ஆகம்பகம் 

அசைவு , நடுக்கம் . 
ஆகருஷணம் , 
ஆகருடணம் , 

இழுத்தல் , அழைத்தல் , வரு 
ஆகருஷணை , 

வித்தல் . 
ஆகருடணை 
ஆகரணம் 

ஏவுதல் , பிடித்தல் . 
ஆகரம் 

உறைவிடம் , பிறப்பிடம் . 


ஆகம் 


சுச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆகரு 


இழுப்பாற்றல் , இழுவலி , சேர் 

வலி . 
அறிந்துகொள்ளுதல் . 
போர்க்களம் . 
அறிவு , மயக்கம் . 
திடீர் நிகழ்ச்சி . 


அவாய் சிலை . 


ஆகருஷணசத்தி , 

ஆகர்ஷணசத்தி 
ஆகலம் 
ஆகவபூமி 
ஆகற்பகம் 
ஆகஸ்மிகம் 
ஆகாங்கிசை , 

ஆகாங்கிஷை 
ஆகாசகமநம் 
ஆகாசகம் 
ஆகாச காமி 
ஆகாச மார்க்கம் 
ஆகாச வாசிகள் 
ஆகாச மயம் 
ஆகாசம் 


விண்ணில் இயங்குதல் . 
பறவை . 
வானிற்செல்லுங் குதிரை . 
வான்வழி . 
வானிற் றிரிபவர்கள் . 
வெறுமை . 
விண் , வெளி, வான் , விசும்பு , 


வானம் . 


ஆகாசயானம் 
ஆகாச வாணி 


ஆகாதநம் 
ஆகாத்தியம் 
ஆகாய கமனம் 


விண்ணூர்தி . 
வெளிச்சொல் , வானிழல் , 

வானொலி ( பெ . பு . ) 
அடித்தல் , கொல்லுதல் . 
பொல்லாங்கு . 
வான்செலவு , வான்வழிச் 

செலவு . 
வான் புகல் . 
வானம் , விசும்பு , விண் , வெளி . 
வான ஊர்தி , ஊராத்தேர் . 
உடம்பின் நிணநீர் . 


ஆகாயப்பிரவேசம் 
ஆகாயம் , 


ஆகாசம் 


ஆகா 

காய விமானம் 
ஆகாரசம்பவம் 
ஆகாரணம் , 
ஆகாணம் 


அழைத்தல் . 


ஆக்கிர ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஆகாரம் 


உணவு , அடிசில் , உடம்பு , 

வடிவு . 
வடிவம் உடையவள் . 


ஆகாரை 
ஆகிஞ்சநம் 
ஆகிருதி 


வறுமை . 


ஆகுகன் 
ஆகுஞ்சிதம் 
ஆகுதி , 

ஆவுதி 
ஆகுபுக்கு 
ஆகுலத்துவம் 
ஆகுலம் , 

ஆகுலி 
ஆகூதம் 


ஆகேடகம் 
ஆக்கிநா கரணம் 
ஆக்கிநாகரன் 
ஆக்கிநா பங்கம் , 
ஆக்கினா பங்கம் 


உடல் , உருவம் , வடிவம் 

. 
பெருச்சாளி. 
மூத்த பிள்ளையார் . 
சுருண்டது. 
தீப்பெய்தல் , வேள்வி . 
பூனை , 
கலக்கம் . 
ஆரவாரம் , உள்ளக்கலக்கம் , 

ஒலி , வருத்தம் . 
அழைக்கப்பட்டது , விருப் 

பம் . 
வேட்டை . 
கீழ்ப்படி தல் , பணிதல் . 
ஏவல் செய்வோன் . 
கீழ்ப்படியாமை , பணிவின்மை 
கட்டளை மீறல் , ஆணை கடத் 
தல் . 
அரசன் ஆணை , செங்கோன் 

முறைமை . 
சொல்லப்பட்டது . 
கட்டுக்கதை . 
கட்டளையிடல் . 
கடுஞ்சினம் .. 


ஆக்கிநா சக்கரம் 


க்கியாதம் 
ஆக்கியாநம் 
ஆக்கியாபித்தல் , 

ஆஞ்ஞாபித்தல் 
ஆக்கிரகம் 

5 


காசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ ஆக்கிர 


ஆக்கிரகித்தல் , 

ஆக்கிரமித்தல் 
ஆக்கிராணம் 
ஆக்கினை , 

ஆஞ்ஞை 
ஆக்குருட்டம் 
ஆக்கேபம் , 

ஆட்சேபம் 
ஆங்காரம் 


வலிந்துகவர் தல் , வலிமைகாட் 

டல் . 
மூக்கு , மணத்தல் . 
கட்டளை , ஆணை . 
சினமொழி . 
மறுத்துக்கூறல் , தடை 

மொழி . 
இறுமாப்பு , செருக்கு , 

தருக்கு . 
செருக்கன் . 
அடர்த்தி . 
ஐயங்கொளல் , ஐயுறு தல் . 
ஐயம் . 
கண் . 


நிலைக்கண்ணாடி . 


திருமால் . 


ஆங்காரன் , 

ஆங்காரி 
ஆசங்கம் 
ஆசங்கித்தல் - 
ஆசங்கை 
ஆசட்சு 
ஆசநாதர்சம் 
ஆசந்தன் 
ஆசந்தி , 
ஆசந்தகாலம் 
ஆசமனம் , 
ஆசமனீயம் , 
ஆசமனித்தல் , 
ஆசமித்தல் 
ஆசம் , 

ஹாசம் 


பாடை . 


சாங்காலம் . 


குடித்தல் , உட்கொள்ளல் , 
பருகல் . 


ஆசயும் 


சிரிப்பு . 
இரைக்குடல் , தங்குமிடம் , 

உறைவிடம் . 
ஒழுக்கம் , நடை , பின்பற்று 
தல் , வழிபாடு , துணை , உதவி . 


சரணம் , 


ஆசரணை 


ஆசார ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சுஎ 


ஆசன வாயில் 


ஆசரிதம் 

- விதிக்கப்பட்டது , 
ஆசரித்தல் 

பின்பற்றல் , கைக்கொள்ளு 

தல் , பழகுதல் . 
ஆசர் , ஆஜர் ( உருடு . ) நேர்வருகை . 
ஆசவத்துரு 

பனைமரம் . 
ஆசவம் 

கள் , விரைவு . 
ஆசனம் , ) 
ஆஸனம் ) 

இருக்கை , அணை . 
ஆஸன்னம் 

அண்மையிலுள்ள து . 

எருவாய் , மலவாய் , 
ஆசாடம் , 
ஆஷாடம் 

ஆடித்திங்கள் . 
ஆஷாடபூதி 

ஏமாற்றுக்காரன் , நடிப்புக் 

காரன் . 
ஆசாதிதம் 

அடையப்பட்டது . 
ஆசாநம் 
ஆசாபங்கம் 

விருப்பக்கேடு , அவா இழப்பு . 
ஆசாபாசம் 

அவாக்கட்டு , அன்பு , உலகப் 

பற்று . 
ஆசாமி (உருடு. ) 

ஆள் . 
ஆசாம்பரன் 

திக்காடையை உடைய சிவன் . 
ஆசாரகீநன் 

ஒழுக்கக் குறைவுள்ளவன் . 
* ஆசாரக் கள்ளன் 

மறைவான கள்ளன் . 
ஆசார போசன் 

பருவுடலினன் , வெளித் 

தோற்றமுள்ளவன் . 
* ஆசாரப்பிழை 

ஒழுக்கக்கேடு . 
ஆசாரம் 

ஒழுக்கம் , வழக்கம் , நன் 
னடை , வழிபாடு , துப் 

புரவு . 
ஆசார வந்தன் நல்லோன் , தக்கோன் . 


பிறப்பு . 


भ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆசாரவா 


ஆசார வாசல் 


ஆசாரன் 
ஆசாரி 
ஆசாரியன் 


அரசிருக்கைவாயில் , வெளி 

வாயில் , தலைவாயில் . 
ஒழுக்க முடையவன் . 
கம்மாளன் , பணிக்கன் , குரு . 
ஆசிரியன் , குரவன் . 
குருவாதற் றிருமுழுக்கு . 
முழந்தாள் நீள்கையன் , 
விரும்பல் . 
அவா , விருப்பம் . 
விகடன் . 


ஆசாரியாபிஷேகம் 
ஆசானுபாகு 
ஆசித்தல் 
ஆசிப்பு 
சியக்காரன் , 
ஹாசியக்காரன் 
ஆசியம் , 

ஹாசியம் 
ஆசியரசம் 
ஆசியை 
ஆசிரபன் 


} 


எள்ளல் , நகை , சிரிப்பு . 


நகைச் சுவை . 
இருக்கை . 


அவுணன் . 


ஆசிரமம் 


ஆசிரம் 


Sasp; 


ஆசிரயம் , 

ஆச்சிரயம் 
ஆசிரயித்தல் 
ஆசிரிதம் 
* ஆசிரியவசனம் 


பள்ளி, பாழி , முனிவருறை 

யுள் , தவவுறையுள் . 
இடம் , கண்ணீர் . 
கொள்கொம்பு , புகலிடம் , 

சார்பு . 
கைக்கொள்ளல் , சார்தல் . 
சார்ந்திருத்தல் . 
மேற்கோள் . 
மரவுரி . 
சமணப்பள்ளி , சமணர் உறை 

விடம் . 
சமணத்துறவி , சமணமுனிவர் . 
வாழ்த்துதல் , வாழ்த்துரை . 


ஆசினி 


ஆசீவகப்பள்ளி 


ஆசீவகர் 


ஆசீர்வசனம் , 
ஆசீர்வதித்தல் 


} 


ஆஸ்பத் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


} 


வாழ்த்துரை. 
பிழைப்பு . 
அம்பு , காற்று . 
தீ , காற்று . 


ஆசீர்வாதம் - 
ஆசீவம் , 

ஆசீவனம் 
ஆசுகம் 
ஆசுசுக்கணி 
ஆசுபதம் , 

ஆசுவதம் 
ஆசுரபாவம் 
ஆசுரம் 
ஆசுவாசம் 
ஆசூசம் 
ஆசேசநம் 
ஆசை 


} 


இடம் . 


ஆசைவார்த்தை 


அவுணத்தன்மை . 
அரும்பொருளீயும் மணவினை , 
இளைப்பாறுகை. 
தீட்டு , 
தெளித்தல் . 
விருப்பம் , அவா , பற்று , 

வேட்கை , விழைவு . 
விருப்புரை , நயப்புரை , முகம் 

னுரை .. 
புதுமை , வியப்பு , இறும்பூது . 
உறை . 
நெய் . 
இலைக்குடில் , பாழி , முனிவரு 

றையுள் . 
அடுத்திருத்தல் . 

காலுமண்டபம் . 
பொருள் , செல்வம் , 


ஆச்சரியம் 
ஆச்சாதம் 
ஆச்சியம் 
ஆச்சிரமம் 


ஆச்சிரயம் 
* ஆஸ்தானமண்டபம் 
ஆஸ்தி 


உடைமை. 


ஆஸ்திகம் 


ஆஸ்திகன் 
ஆஸ்பதம் 
ஆஸ்பத்திரி 


கடவுளுண்டெனுங் 

கொள்கை . 
கடவுட் கொள்கையன் . 
புகலிடம் , காரணம் , ஆதாரம் . 
மருத்துவச்சாலை . 


என 


ஆடகம் 
ஆடங்கம் 


4 


வடசொற்றமிழ் அகரவரிசை 

( ஆஞ்ச 
ஆஞ்சநேயன் 

குரங்கு வீரன் , அனுமன் . 
ஆஞ்ஞாகரணம் கீழ்ப்படிதல் . 
ஆஞ்ஞாகரன் 

ஏவல் செய்வோன் . 
ஆஞ்ஞாசக்கரம் 

செங்கோலாழி , அரசனாணை . 
ஆஞ்ஞாசத்தி 

அரசகட்டளை , ஆணைவலி .. 
ஆஞ்ஞாபத்திரம் 

ஆணைச்சீட்டு . 
ஆஞ்ஞாபனம் 

அறிவிப்பு . 
ஆஞ்ஞாபித்தல் கட்டளையிடல் . 
ஆஞ்ஞை 

ஆணை , கட்டளை . 
பான் . 

தடை . 
ஆடம்பரம் 

ஆரவாரம் . 
ஆடம்பர அலங்காரம் 

ஆரவார ஒப்பனை . 
ஆட்சாரணம் 

குற்றமேற்றுதல் . 
ஆட்சேபகம் , 
ஆட்சேபம் , 
ஆக்ஷேபம் , தடை , மறுப்பு , எதிர்மொழி . 
ஆக்ஷேபனை , 
ஆக்ஷேபனம் 
ஆட்சேப சமாதானம் 

தடைவிடை . 
* ஆட்டைவிசேடம் 

ஆண்டு விழா. 

அச்சம் , நோய் . 
ஆதஞ்சநம் 

அழித்தல் , தீங்கு செய்தல் . 
ஆதபம் , 

வெயில் . 
ஆதவம் 
ஆதபன் , 
ஆதவன் 

பகலோன் , கதிரோன் . 
ஆதபத்திரம் 

குடை . 
ஆதபோதகம் 

கானல்நீர் . 
விருப்பம் . 


| 


ஆதங்கம் 


. 


ஆதம் 


ஆதிதெய் ]] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


எக 


ஆதரம் 


ஆதரவு 


அன்பு , அவா . 
துணை , உதவி , சார்பு , பற்றுக் 

கோடு , நிலைக்களன் : 
பளிங்கு , உரை . 


ஆதரிசம் 
ஆதரிசனம் 


கண்ணாடி . 


ஆதரித்தல் 


ஆதவவாரணம் 
ஆதனம் , 

ஆஸனம் 
ஆதன் 
ஆதாரம் 


காப்பாற்றல் , பாதுகாத்தல் , 

ஒம்பல் , தேற்று தல் . 
குடை . 
இருக்கை . 
அறிவிலான் , குருடன் . 
பற்றுக்கோடு , நிலைக்களன் . 
களை கண் , சான்று , அடிப் 


படை . 


ஆதானம் 

ஈடு , ஏற்றுக்கொள்ளல் . 
முதல் , பழமை , அடி , 
தொடக்கம் , காரணம் , எழு 

வாய் , கடவுள் . 
* ஆதி காரணம் முதற்காரணம் . 
ஆதிகாரிகம் 

தலைமைப் பொருள் , தலைமைப் 

பொருளாந் தன்மை . 
* ஆதி காலம் 

பண்டைக்காலம் . 
ஆதிக்கம் , 

உரிமை , முதன்மை , 
ஆதிக்கியம் 

மேன்மை , தலைமை , 

மேலீடு . 
ஆதிசக்தி ( சித் . ) மறைப்பருளாற்றல் . 
ஆதிசிருஷ்டி 

முதற்படைப்பு . 
ஆதிட்டி 

மணமாகாதவன். 
ஆதி தூதன் 

நான் முகன் . 
ஆதிதெய்விகம் (சித் ) தெய்வத்தால் வருந்துன்பம் , 


* 


. 


எஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆதிதே 


ஆதி நூல் 


ஆதிதேயன் 

தேவன் , விருந்தினரைப் 

போற்றுவோன் . 
ஆதித்தர் 

வானோர் . 
ஆதித்தன் , 

பகலோன் , கதிரோன் , செஞ் 
ஆதித்தியன் 

சுடர் . 
ஆதித்தியம் 

விருந்தோம்பல் . 
ஆதித்தியை 

கலைமகள் . 
ஆதிநாதன் 

முழுமுதற் கடவுள் . 

முதனூல் , 
ஆதிபகவன் , 
ஆதிபகவான் 

கடவுள் . 
ஆதிபதி 

தொல்லோன் , அரசன் , கடவுள் . 
ஆதிபத்தியம் தலைமையாட்சி , உரிமை , 

முதன்மை . 
முழுமுதற் கடவுள் 

அரசன் , தலைவன் . 
ஆதிபாஷை 

முதன்மொழி . 
ஆதிபிட்சு 

சிவன் . 
ஆதிபூதன் 

முன் பிறந்தவன் . 
ஆதிபௌதிகம் (சித்.) பிறவுயிர்களால் வருந்துன்பம் . 
ஆதிமத்தியாந்தம் முதல் நடு கடை , தலை இடை 
ஆதிமத்தியாந்த 
ரகி தன் 

முதல் நடு இறுதியிலான் . 
ஆதிமத்தியாந்தன் முதலும் நடுவு மிறு தியுமான 

கடவுள் . 
ஆதிமூர்த்தி 

முதலுருவக் கடவுள் . 
ஆதி மூலம் 

கடவுள் , முதற்காரணம் . 
ஆதியந்தம் 

அடிமுதல் , முதலிறுதி , அடி 
தலை . 


ஆதிபரம் 
ஆதிபன் 


கடை . 


ஆத்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


எக 


ஆதிரம் 


ஆதிரன் 
ஆதீவரும் 
ஆதிவராகன் 


ஆதுரம் 
ஆதுரன் 
ஆதுலம் 
ஆதுலர் 


ஆதியாந்மிகம் ( சித் . ) தன்னால் வருந்துன்பம் . 
ஆதியோடந்தமாய் ஒன்றும் விடாமல் , முதலி 

லிருந்து கடைசிவரை . 
நெய் . 
பெரியோன் . 
கீழ்ப்படியாமை ; மீறுதல் . 

திருமால் , 
ஆதீனகர்த்தா சைவமடத்தலைவர் . 

பரபரப்பு , அவா . 
நோயாளி . 
வறுமை . 

வறியோர் . 
ஆதேசம் 

கட்டளை . 
ஆதேயம் ( தரு . ) தாங்கப்படுவது . 
ஆதோரணர் 

யானைப்பாகர் . 
ஆத்தநண்பன் , 

உண்மை நண்பன் . 
ஆப்தசிநேகன் 
ஆத்தம் , 
ஆப்தம் 

அன்பு , நட்பு . 
ஆத்தன் , 

நண்பன் , தோழன் , அன்பன் , 
ஆப்தன் 

கடவுள் . 
ஆத்தவாக்கியம் , 
ஆப்தவாக்கியம் 

மறைமொழி , நட்புமொழி . 
ஆத்தானம் , 

நகரவாயில் , அறமன்றம் , 
ஆஸ்தாநம் 

கொடிமுடிவாயில் . 

அவை கூடும் இடம் . 
ஆத்தியை 

துர்க்கை . 
ஆத்திரம் , 
ஆத்திரியம் , 

விரைவு , பரபரப்பு , 
ஆத்திரவம் 

கொதிப்பு , 


ஆத்தானி 


உளக் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஆத்துமவசம் , 


ஆத்துகாம் } தன்வயம் , தன்னடக்கம் . 


} 


தற்கொலை . 
உயிரே கடவுளென்போன் . 


LDN 


} 


தன்னைபாராப்தல் . 


தன்பொருட்டு, 


} 


ஆத்துமவாதம் 
ஆத்துமவாதி , 

ஆத்மவாதி 
ஆத்துமா , 

ஆன்ம 
ஆத்தும விசாரம் , 
ஆத்தும விசாரணை 
ஆத்துமார்த்தம் , 
ஆத்மார்த்தம் , 
ஆன்மார்த்தம் 
ஆத்மலாபம் , 

ஆந்மலாபம் 
ஆத்மானந்தம் 
ஆத்மானுபவம் 
ஆத்துமிகம் , 

ஆத்மிகம் 
ஆநகம் 
ஆநகதுந்துபி 
ஆநநம் 
ஆநந்தகரம் 
ஆநந்தகானம் 
ஆநந்தசொரூபம் , 

ஆநந்தரூபம் 
ஆநந்தாடராசன் 
ஆநந்தநடனம் 
ஆநந்த பரவசம் 
ஆநந்தபாஷ்பம் , 
ஆநந்தபாட்பம் 


| 


உயிர்ப்பேறு . 
உயிரின்பம் . 
தன்னுணர்வு , உயிர்ப்பழக்கம் : . 
உயிர்த்தொடர்பு . 
இடி , போர்ப்பறை. 
போர்ப்பறை . 
முகம் . 
இன்பத்தருவது , மகிழ்ச்சி செய்தல் .. 
இன்பப்பாட்டு . 
ன்பவடிவம் . 
இன்பக்கூத்தன் . 
இன்பக்கூத்து . 
இன்பவயம் . 
பேரின்பக் கண்ணீர் , உவகைக் 
கண்ணீர் . 


} 


எசு 


( ஆநந்தப் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஆநந்தப்பிராப்தி 
ஆநந்தமயம் 
ஆநந்தமயன் 
ஆநந்தமய கோசம் 
ஆநந்தம் 
ஆநந்தரியம் 
ஆநந்த லட்சணம் 
ஆநந்தவாருதி 
ஆநந்தனம் 
ஆநந்தானுபவம் 
ஆரி , ஹானி 


இன்ப அடைவு . 
இன்ப நிறைவு . 
கடவுள் , இன்ப வடிவினன் , 
இன்பவுடல் . 
இன்பம் . 
இயைபு , இடமின்மை . 
இன்பவியல் . 
இன்பக்கடல் . 
இன்பங்கொடுப்பது . 
இன்ப நுகர்ச்சி . 
கேடு , அழிவு , விடுதல் : 
நாள் , பகல் , பருவம் , 

பொழுது . 
காற்று . 
றை ஓதலின் றொடர்பு. 
துணை செய்கை . 
உள்ளிருப்பது , அகத்தது . 


ஆரியம் 


ஆ.நிலம் 


மை 


குருடு . 


ஆநுகூலியம் 
ஆந்தரம் , 

ஆந்தரீயம் 
ஆந்தியம் 
ஆந்திரதேசம் 
ஆந்மசத்தி , 

ஆந்மசிற்சத்தி 
ஆத்மஞானம் 
ஆந்மதரிசனை 
ஆந்மபோதம் 
ஆந்மபோஷணை 
ஆந்மவாதி 
ஆந்மிகம் 
ஆபணம் 
ஆபதம் 


தெலுங்கு நாடு . 
உயிரறிவு . 
உயிரினறிவு . 
உயிர் நிலை பறி தல் . 
உயிரி னுணர்வு . 
உயிர்வளர்ப்பு , உயிர்ப்பேணல் , 
உயிராராய்ச்சியோன் . 
உயிரால் வருவது . 
அங்காடி . 
இடுக்கண் . 


ஆபோத ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


என் 


ஆபதோத்தாரணன் 
ஆபத்சந்நியாசம் 


ஆபத்தி 
ஆபத்து 


ஆபத்து சம்பத்து 
ஆபத்துத் தாரணம் 
ஆபத்தனம் 
ஆபரும் 
ஆபந்தம் 
ஆபரணம் 


இடுக்கண்ணை நீக்குவோன் . 
துன்பகாலத்தில் பெறுந் 

துறவு . 
அடைதல் . 
இடர் , துன்பம் , இக்கட்டு , 

ஊறுபாடு , இடுக்கண் . 
தாழ்வும் வாழ்வும் . 
இடர்நீக்கிக் காத்தல் . 
எய்ப்பினில் வைப்பு . 
அடைதல் . 
அன்பு , அழகு . 
அணிகலம் , இழை , நகை , 

அணி , பூண் . 
அடுப்பு . 
அருவருப்பு , பொய் , சிதைவு 

அளவைப்போலி , கெடுதல் . 
பேசுதல் . 
பாயிரம் . 
தீயன் . 
அடிமுதல் முடிவரை . 
கொட்டாவி விடுதல் . 
கட்கடை . 
கொடுந்தொழில். 
இடைச்சி . 
மடி . 


ஆபாகம் 
ஆபாசம் 


ஆபாடணம் 
ஆபாடம் 
ஆபாதன் 
ஆபாதசூடம் 
ஆபிகை 
ஆபாநம் 
ஆபிசாரம் 
ஆபீரி 
ஆபீனம் 
ஆபூர்த்தி 
ஆபூர்வம் 
ஆபோசனம் 
ஆபை 
ஆபோ தநம் 


நிறைவு . 


வினைப்பயன் . 
விழுங்குகை. 
அழகு . 
அறிவு . 


எ.அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆப்தி 


ஆய்திகம் 
ஆமம் 
ஆமயம் 
ஆமலகம் 
ஆமலம் 
ஆமாசயம் 
ஆமாத்தியர் , 

அமாத்தியர் 
ஆமிசம் 
ஆமிரம் 
ஆமிலம் , 
ஆமிலிகை , 
ஆம்பிரம் , 
ஆமீலநம் 
ஆமுகம் 
ஆமுத்தம் 
ஆமுத்தி 
ஆமோசனம் 
ஆமோதம் 


ஆண்டுதோறும் வருவது , 
பதனின்மை , அரிசி . 
நோய் , ஆவின் சாணம் . 
நெல்லி மரம் . 
தூய்மை . 
இரைக்குடர் . 
உழையிருப்போர் , 

அமைச் 
சர் . 
இறைச்சி , நுகர்ச்சி , உணவு . 
புளிப்பு , மாமரம் . 


} 


புளிப்பு , புளியமரம் . 


கண்களை மூடுதல் . 
தொடக்கம் . 
விடப்பட்டது . 
வீடுபேறு . 
விடுதலை . 

மகிழ்ச்சி , நறுமணம் . 
ஆமோதித்தல் உடன்படல் , வழிமொழிதல் , 

மகிழ்தல் . 
ஆயக்கட்டு ( துளுவம் ) மொத்தநஞ்சை நிலம் , குளப் 

புரவு . 
அகன்று நீண்டகண்களை 

யுடையவள் . 
ஆயதி 

அடைதல் , 
ஆயத்தம் ( ஹிந்தி ) முயற்சி , எத்தனம் , முன் 

னேற்பாடு. 
வரி , வரிவாங்குமிடம் , சூதாட் 
டம் , வருவாய் . 


ஆயதாக்கி 


ஆயத்தலம் , 
ஆயம் 


} 


ஆரக் ) : 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஆயவியயம் 

வரவு செலவு . 
ஆயா ( போர்ச்சுகீஸ் ) செவிலித்தாய் , கைத்தாய் . 
ஆயாஸம் , 

களைப்பு , இளைப்பு , சோர்வு , 
ஆயசம் 

அயர்வு , மயக்கம் . 
ஆயு , 
ஆயுசு , 

வாழ்நாள் , ஆண்டு, 
ஆயுள் 
ஆயுசம் 

இருப்புச்சட்டை . 
ஆயுஸ்தானம் 

வாழ்நாட் குறியிடம் . 
ஆயுட்டோமம் 

நீண்ட வாழ்நாட்காம் 

வேள்வி . 
ஆயுஷ் காரகன் 

சனி . 
ஆயுஷ்மான் 

நீடுவாழ்பவன் . 
ஆயுஷ் விருத்தி , நீண்டவாழ்நாள் , வாழ்நாட் 
ஆயுர் விருத்தி பெருக்கம் . 

படைக்கலக் கொட்டில் . 
ஆயுத பரீட்சை 

படைக்கலத் தேர்வு . 
ஆயுத பாணி 

படைக்கலக் கையன் . 
ஆயுத பூசை 

படைக்கல வழிபாடு. 
ஆயுதம் 

கருவி , படைக்கலம் , படை , 

வாள் . 
ஆயுப்பிரதம் 

வாணாளைக்கொடுப்பது . 
ஆயுர் வேதம் 

மருத்துவ நூல் . 
ஆயுர் வேதியர் , 
ஆயுள் வேதியர் 

மருத்துவர் . 
ஆயோகம் 

நீர்க்கரை . 
ஆயோ தநம் 

படை , போர் . 
ஆயோ தனம் 

போர் . 
ஆரகூடம் 

பித்தளை . 
ஆரக்குவாதம் 

கொன்றைமரம் . 


ஆயுத சாலை 


அ 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆரட்ச 


இடையன் . 


ஆரட்சகன் 
ஆரணம் 
ஆரணன் 


மறை . 


பார்ப்பான் , நான் முகன் , திரு 
மால் , சிவன் . 


காடு , 


ஆரணியம் , 

ஆரண்ணியம் 
ஆரத்தி 
ஆரம் , 

ஹாரம் 
ஆரம்பம் 
ஆரம்ப வா தம் 


ஆரம்பித்தல் 
ஆர வடம் , 

ஹார வடம் 
ஆராதனம் 
ஆராதனை 
ஆராதி 
ஆராதித்தல் 
ஆராதீயம் 
ஆராமம் 


ஒளிகாட்டி வழிபடல் . 
பூமாலை , தொடையல் . 
துவக்கம் , தொடக்கம் . 
முதற் காரணமின்றிக் காரி 
யந்தோன்றுமென்னுங் 
கொள்கை . 
தொடங்கல் . 
முத்துவடம் . 
வணக்கம் , மகிழ்வித்தல் . 
வழிபாடு , 
பகைவன் . 
வழிபடல் . 
அண்மையில் உள்ளது . 
சோலை , பூந்தோட்டம் , இன் 

பம் , மகிழ்ச்சி . 
ஒலி , 
பொருள் கோள் , முனிவர் 
செய்த நூல் , 

ஒருவகை 
மணம் . 
முனிவர் , சமணர் . 
முனிவர் நிறுவிய சிவக்குறி , 
அறநூல். 


ஆராவம் 
ஆரிடம் 


ஆரிடர் 


ஆரிடலிங்கம் 
ஆரி தம் 


ஆர்பத ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஆரியம் 


ஆரியர் 


} 


ஆரித்திரம் 

கடப்பமரம் . 
* ஆரியக் கூத்து கழைக்கூத்து . 

வடமொழி . 
ஆரியரூபன் 

ஏய்க்கிறவன் . 

மிலேச்சர் . 
ஆருகதம் , 
ஆர்கதம் 

சமணக் கோட்பாடு . 
ஆரூடம் 

முன்னறிதல் , முன்னறிக்கை . 
ஆரூடன் 

முன்னறிவிப்போன் . 
ஆரோகணம் 

ஏறு தல் , கற்படி , 
ஆரோகம் , 
ஆரோபம் 

ஏறு தல் , ஏற்று தல் . 
ரோக்கிய ஸ்நானம் நோய் 

நோய் தீர்ந்தபின் முழுகல் , 

நலமுழுக்கு . 
ஆரோக்கியம் 

நலம் , நோயின்மை . 
ஆரே 
ரோபணம் 

நாட்டு தல் , ஏற்று தல் . 
ஆரோபிதம் 

ஏற்றப்பட்டது . 
ஆரோபித்தல் ஏற்றுதல் . 
ஆர்கதம் 

சமண சமயம் . 
ஆர்க்கியம் 

காட்டுத் தேன் . 
ஆர்க்குவதம் 

கொன்றை மரம் . 
ஆர்ச்சனம் 

வழிபாடு ,, தேட்டம் . 
ஆர்ச்சி தம் 

தேட்டம் , தேடிய பொருள் . 
ஆர்த்தபம் 

பூப்படைதல் . 
ஆர்த்தம் 

துன்பமடைந்தது . 
ஆர்த்தன் 

துயருறுவோன் . 
ஆர்த்தி 

விருப்பம் . 
ஆர்த்திகை 

துன்பம் . 
ஆர்த்திரம் 

உலராதது . 
ஆர்பதம் 

6 


நிழல் . 


அடி 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆர்மோ 


ஆர்மோனியம் ( ஆங்கி .) 


ஆர்வம் 
ஆலகண்டன் 


இசைக்கருவி . 
அன்பு . 
சிவன் , நஞ்சுமிடற்றன் , கறை 

மிடற்றன் . 
நெல்லிமரம் . 


நஞ்சு , பெருநஞ்சு, வளர்நஞ்சு, 
நீர் . 


ஆலகம் 
ஆலகலம் , 
ஆலகாலம் , 
ஆலாகலம் , 

ஆலாலம் 
ஆலசியம் , 

ஆலஸ்யம் 
ஆலம் 
ஆலம்பம் 
ஆலம்பனம் 
ஆலயம் 
ஆலாசியம் 
ஆலாபம் , 

ஆலாபனம் 
ஆலாபித்தல் 
ஆலிங்கனம் 
ஆலீரும் 
ஆலேகனம் , 

ஆலேகனி 
ஆலேக்கியம் 
ஆலேபனம் 
ஆலோகரும் 
ஆலோகம் 
ஆலோசகம் 
ஆலோசனை 


} 


சோம்பல் , காலந்தாழ்ப்பு , 

மடி- , பாணிப்பு . 
நஞ்சு. 
பற்றுக்கோடு , பிடிப்பு . 
பற்றுக்கோடு , தூங்குதல் . 
கோயில் . 
மதுரை , கூடல் , 
அலப்பு , பேச்சு , உரையாடல் . 
வருந்திக்கூறல் , புலம்பல் . 
தழுவல் . 
உருக்கப்பட்டது. 
எழுதுகோல் , எழுத்தாணி . 
எழுதப்பட்டது . 
பூசுதல் . 
பார்வை . 
பார்வை , ஒளி . 
அறிவிப்பது . 
சூழ்ச்சி , சூழ்தல் , ஓர்வு , 
எண்ணம் , ஆராய்ச்சி . 


ஆவிலம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அக 


ஆலோசித்தல் 
ஆலோடநம் 
ஆலோபனம் , 

ஆலோகனம் 
ஆலோலம் 
ஆலோலி தம் 
ஆவகை 
ஆவசியம் 


ஆழ்ந்து நினைத்தல் , ஓர்தல் . 
கலக்குதல் . 
பார்த்தல் . 
நீரொலி , புள்ளோச்சல் . 
அசைக்கப்பட்டது . 
யாறு . 
கட்டாயம் , முதன்மை , இன் 

றியமையாமை . 
இக்கட்டு , இடர் , பொல்லாங்கு . 
திரைச்சீலை . 
மறைப்பாற்றல் , ஆணவமல 

மறைப்பு . 
மறைத்தற் கடவுள் . 
மறைப்பு , கோட்டை . 
பழக்கம் . 
தடவை , வரிசை , சுற்று , வழக் 


ஆவத்து , ஆபத்து 


ஆவரகம் 


ஆவரணசத்தி 


கம் . 


ஆவரண மூர்த்தி 
ஆவரணம் 
ஆவர்த்தனம் 
ஆவர்த்தி , 
ஆவருத்தம் , 
ஆவிருத்தி 
ஆவலாதி 
ஆவாகனம் 
ஆவாரகம் 
ஆவி தம் 
ஆவிருட்டி 
ஆவிருதம் 
ஆவிருதி 
ஆவிர்ப்பவித்தல் 
ஆவிர்ப்பாவம் 
ஆவிர்ப்பூதம் 
ஆவிலம் 


புறங்கூற்று , புறந்தூற்றல் . 

ழைத்தல் , உட்புகல் . 
மறைப்பு . 
துறப்பணம் . 
மழைபெய்தல் . 
மறைக்கப்பட்டது . 
இருள் , இருள் மலம் . 
தோன்று தல் . 
தோற்றம் , வெளிப்படல் . 
தோன்றியது . 
கலங்கல் நீர் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஆவீதம் 


ஆவீதம் 


ஆவுதி , ஆகுதி 
ஆவேசம் 


வோனம் 
ஆவேசிகன் 
ஆனந்த நித்திரை 
ஆனந்த பரவசம் 


பூணூல் . 
இடைச்சி . 
வேள்வி 
மருள் , தெய்வமேறல் , உட் 

புகல் , பேய் , வெற்றி . 
சினம் . 
விருந்தினன் . 
இன்பத்துயில் . 
இன்பக்களிப்பு , பேரின்பக் 

களிப்பு , 
இன்பக்கண்ணீர் . 


ஆ னந்த பாஷ்பம் , 

ஆனந்த பாட்பம் 
ஆனந்தமய கோசம் 
ஆனந்தமயம் 
ஆனந்தம் 


இன்ப உறை . 
இன்ப நிறைவு . 
இன்பம் , பேரின்பம் . 


முகம் . 


ஆனனம் 
ஆனி , 
ஹானி 


ஆன்மா 


உயிர் . 


இகபரசாதனம் 
இகபரசுகம் 
இகபரம் 
கபர 
பத்திரார்த்த பர 
போக விராகம் 


இ 
இம்மை மறுமைப்பொருள் . 
இம்மை மறுமை இன்பம் . 
இம்மை மறுமை .. 
இம்மை மறுமைக்குரிய மக் 
கட்பேறு , பொருள் , துறக்க 
இன்பம் முதலியவற்றில் 
வெறுப்பு . 
இவ்வுலகம் , இவ்விடம் , இப் 
பிறப்பு . 


இகம் 


இச்சா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அரு 


இகலோகம் 
இகிதம் 
இக்கணம் 
இக்கவம் 
இக்கி யந்திரம் 
இக்கி ரசம் - 
இக்கு , இக்ஷ 
இக்குவிகாரம் 
இங்கம் 
இங்கரி 
இங்காலம் 
இங்கிசை 
இங்கித கவி 


இங்கிதம் 


இவ்வுலகம் . 
இன்பம் . 
இப்போது . 
கரும்பு . 
கரும்பாலை . 
கருப்பஞ் சாறு . 
க்ரும்பு , தடை . 
சருக்கரை. 
அறிவு , வியப்பு . 
கத்தூரி . 
கரி . 
கொலை , தீங்கு . 
இன்னிசைப்பாட்டு , இன் 

னிசை பாடுவோன் ,. 
இனிமை , அடையாளம் , 

, 
கருத்து . 
இன்சொல்லன் . 
சிவப்பு , சாதிலிங்கம் . 
பெருங்காயம் . 
முகமன் . 
அவா . 
விழைவாற்றல் , வேட்கைவலி . 
விருப்பத்தொண்டு . 
அவாவின்மை . 
வேட்கைவிலக்கு . 
அவாவடக்கம் , பொருந்து 
முணவு , உணவு வரையறை 
சேர்க்கை விலக்கு 
பொருந்து நுகர்வு . 


இங்கிதன் 
இங்குலிகம் 
இங்குளம் , 

இங்குளி ) 
இச்சகம் 
இச்சயம் 
இச்சா சத்தி ( சித் . ) 
இச்சா சேவகம் 
இச்சா நாசம் 
இச்சா நிவர்த்தி 
இச்சா பத்தியம் 


இச்சா போகம் 


म 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( இச்சாவா 


இச்சாவான் 
இச்சித்தல் 
ச்சை 


விருப்பமுடையவன் . 
விரும்பல் , காமுறல் . 
விருப்பம் , அவா , விழைவு , 

வேட்கை . 
தீங்கு . 
உளி.. 
இடச்சுற்று . 
விடைக் கொடியோன் . 


} 


எருது , காளை , ஏறு , விடை , 


விடை யூர்தி . 
விடையேறி . 
விடையேறி , சேவேறி , 
ஊர்க்கலகம் . 


இஞ்சை 
இடங்கம் 
இடசாரி 
இடபத் துவசன் 
இடபம் , 

ரிஷபம் ) 
இடப வாகனம் 
இடப வாகனன் 
டபா ரூடன் 
இடமலம் 
இடமாரம் , 

டமாரம் 
இடம்பம் , 

டம்பம் 
இடம்பாசாரம் 
இடாப்பு ( உருது ) 
இடாம்பீகன் , 

டாம்பீகன் 
இடிகை 
இடித்தம் 


பறை . 


ஆரவாரம் , வீண்பெருமை . 
பெருமித நடை . 
பொருட் குறிப்பு . 
வீணன் , பெருமைக்காரன் . 
நிலம் . 
மரயானை . 
விரிவுரை , உரை . 
நடு . 
மூங்கில் . 


டீகை 


இடையாந்தரம் 
இட்சுமூலம் 
இட்டகந்தம் , 
இஷ்டகந்தம் 


} 


நறுமணம் . 


இதம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


விருப்பப்பேறு. 


இட்டகாமியம் , 

இஷ்ட காமியம் 
இட்ட சட்டம் , 
இஷ்ட சட்டம் 
இட்ட சித்தி 
இட்டம் , 


இஷ்டம் ) 


இட்ட தேவதை , 
இஷ்ட தேவதை 
இட்டப் பிரசாதம் 


} 


தன் விருப்பம் . 
விருப்பப் பேறு . 
அன்பு , விருப்பம். 
குலதெய்வம் , வழிபடு தெய் 

வம் . 
கைம்மாறு வேண்டாக் 

கொடை . 
விருப்பப் பேறு . 


இட்டப் பிராப்தி 
இட்டன் , 

இஷ்டன் 
இட்ட போகம் , 


அன்பன் , நண்பன் . 


இஷ்ட போகம் } 


இட்ட வியாத்தி 
இட்டளம் 


விரும்பிய நுகர்ச்சி . 
விரும்பியதைப் பெறுதல் . 
நெருக்கம், வருத்தம் , 
துன்பம் . 


இவர்த்தத்தம் } 


விரும்பிய பொருள் . 


வேள்வி , செங்கல் . 


இட்டார்த்தம் , 

இஷ்டார்த்தம் 
இட்டி , 

இஷ்டி 
இட்டிகை 
இதமித்தல் 
இதமியம் 
இதம் , ஹிதம் 


இடுக்குவழி . 
ஒருமித்தல் , ஒன்றித்தல் . - 
இன்பம் . 
இனிமை , நன்மை , அன்பு , 


அறம் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( இதயம் 


நெஞ்சம் , உள்ளம் . 


இதயம் , 
இதையம் , 
ஹிருதயம் | 
இதய பத்மம் 
இதர தேசம் 
இதர பதார்த்தம் 
இதரம் 


நெஞ்சத் தாமரை 
மறுநாடு , பிறநாடு , 
வேறு பொருள் . 


வேறு , அயல் , அழிவு , 


பகைமை . 


இதர் யோக 


கடி . ) 


இதரன் 


இ 


வியவச்சேதம் 

பிரிநிலை . 
இதர விதரம் (தரு. ) - ஒன்றுக்கொன்று , ( நெருக் 

அயலான் , கீழ்மகன் . 
இதாகி தம் 

நன்மை தீமை , விருப்பு 

வெறுப்பு 

இப்படி . . 
இதிகாசம் 

பண்டை வரலாறு , பழங் 

கதை . 
இதோத்தி 

நல்லறிவு . 
இதோபதேசம் 

நல்லுரை , அறவுரை . 
இத்தியாதி 

இதுமுதலானவை . 
இந்தம் 

புளியமரம் , விறகு . 
இராகு . 

விறகு , நறும்புகை 
இந்த 

அழிஞ்சில் . 
இந்திரகம் 

அவைக்களம் . 
இந்திர கீலம் 

வானவர்கோன் கொடி . 
இந்திர கோபம் 

தம்பலப் பூச்சி . 


இந்தரி 
இந்தனம் 


இந்திரி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இந்திர சாபம் , 


வானவில் . 


இந்திர தனு 


இந்திர சாலம் , 

இந்த்ர ஜாலம் 
இந்திரசாலி 
இந்திர திசை 
இந்திர நகர் 
இந்திர பதம் 
இந்திர பாஷாணம் 
இந்திர புரோகிதர் 
இந்திரப் பிரத்கம் 
இந்திரம் 
இந்திரயாநி 
இந்திர லோகம் 
இந்திரவம் 
இந்திரவாமம் 
இந்திரவியாகரணம் 
* இந்திரவில் 
இந்திரன் 


கண்கட்டு மாயம் , ஏய்ப்பு , 

மாயம் , எத்து . 
அழிஞ்சில் , 
கிழக்கு . 
வானவர் நாடு , துறக்கநாடு 
வானுலகு . 
வைப்பு நசு. 
வியாழன் , 
பாண்டவர் நகர் . 
மேன்மை , தலைமை . 
இந்திராணி , 
வானுலகு . 
கருங்குவளை . 
நெய்தற்கொடி , 
வடமொழி இலக்கணம் . 
வானவில் . 
இமையவர்கோன் , வர்னவர் 

தலைவன் , 
திருமகள் . 
மலைமகள் . 
வானவர்கோன் மனைவி . 
கிழக்கு . 
பொறியறிவு . 
பொறியறிவுக் காட்சி . 
ஐம்பொறிகள் , 
பொறிவாயில் 
பொறி யடக்கம் . 


} 


இந்திரா , 

இந்திரை, 
இந்திராக்ஷி 
இந்திராணி 
இந்திரி 
* இந்திரிய அறிவு 
* இந்திரியக் காட்சி 
இந்திரியங்கள் 
இந்திரியத் துவாரம் 
இந்திரிய நிக்கிரகம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( இந்திரிய 


இந்திரிய போகம் 
இந்திரியப் 

பிரத்தியட்சம் ) 
இந்திரிய வருக்கம் 
இந்திரியாகோசரம் 


இந்தீவரம் 


இந்து 


ஐம்புல நுகர்ச்சி . 
ஐம்புலக் காட்சி . 
பொறி வகை . 
பொறிகளினால் அறியக்கூடா 

தது . 
கருங்குவளை . 
நிலா ,திங்கள் , அம்புலி. 
வெண்டாமரை . 
நிலாமணி , நிலா ஒளி . 
திங்களணி முடியன் . 

. 
முத்து . 
திங்கட் கலை . 
ஊஞ்சல் . 
யானைப் பாகன் . 
யானை , மரக்கோடு , 


இந்து கமலம் 
இந்து காந்தம் 
இந்து சேகரன் 
இந்துமதி 
இந்து ரத்திநம் 
இந்து ரேகை 
இந்தோளம் 
இப்பாலகன் 
இபம் , 

ஹிபம் 
இபாரி 


முழு நிலா 


மடங்கல் . 
பெண்யானை . 


நிலா , திங்கள் . 


பனிமலை , பொன்மலை . 


இமகரன் , 

மகரணன் , 
இமகிரணன் 
இமகிரி , 

இமயம் , 
இமையம் 
இமம் , 

ஹிமம் 
இமயவதி , 

இமயவல்லி 


பனிக்கட்டி , உறைபனி, 
குளிர் . 


1 


மலைமகள் . 


இரசகன் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கக 


சிவன் . 


} 


மலையரசன் . 


பனிமலை . 
மலைமகள் , உமை . 


பனிமலை . 


இமயவில்லி 
இமவான் , 

ஹிமவான் 
இமாசலம் 
இமாசலை 
இமாலயம் , 

ஹிமாலயம் 
இமிசித்தல் 
இமிசை 
இயசமாநன் 
இயத்திநம் 
இயந்திரம் 
இயந்திரித்தல் 
இயமபடர் 
இயமகிங்கரன் 
இயமம் 
இயமன் , எமன் 
யம லோகம் 
யம வாகனம் 
இயமானன் 
இரகசிய ஸ்தானம் 
இரகசியம் 


வருத்துதல் . 
கடுந்துன்பம் , வருத்தம் . 
தலைவன் . 
முயற்சி . 
பொறி , மறைமொழித் தகடு . 
பொறியாலாட்டு தல் . 
மறலி தூதுவர் . 
கூற்றுவன் தூதன் . 
எண்வகைத் தவத்தொன்று . 
கூற்றுவன் , காலன் , மறலி . 
கூற்றுவனுலகம் . 
கூற்றுவனூர்தி , எருமை . 
வேள் வியாசிரியன் , - தலைவன் . 
மறைவிடம் . 
மறைபொருள் , மறை , அற் 

றம் . 
மறைபொருள் . 
பளிங்கு , பெருமழை . 
இன்மை , நீக்கம் . 

. 
பகலோன் வழி , பகல்மன் 

வழி . 
வண்ணான் . 


இரகசிய விஷயம் 
இரகம் 
இரகிதம் , 

ரஹிதம் ) 
இரகு வமிசம் 


இரசகன் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சசகி 


ரசகி , 


ரசகி 
* இரச குணம் 
* இரச குண்டு 
இரச குளிகை 


வண்ணாத்தி 
முக்குணத் தொன்று . - 
கண்ணாடிக்குண்டு. 
செம்பைப் பொன்னாக்கு 

மருந்து . 
பனி . 


சாறு , மிளகு நீர் . 
பொன்னாக்கல் . 
அருவருப்பு , ஒழுங்கின்மை. 


கருடன் . 


பொருளியைபு . 
இன்பம் , குதிரை, யானை , 

தூர்த்தத்தன்மை . 
ஈயம் . 


வெள்ளி , வெண்பொன் . 


இரசநீசலம் 
இரசம் , 

ரசம் 
இரசவாதம் 
இரசாபாசம் 
இரசாயநன் 
இரசாயனம் 
இரசிகம் ,, ( 

ரசிகம் 
இரசி தசுத்தி 
இர்சிதம் , 

இரசதம் | 
* இரசித நாள் 
இரசித்தல் 
இரசேந்திரியம் , 

இரசநேந்திரியம் 
இரசோகரன் 
இரசோபலம் 
இரசோரம் 
ரச்சு , 

ரஜ்ஜு 
இரஸ்து ( இந்தி . ) 
இரஞ்சகம் 


வெள்ளிக்கிழமை . 
சுவைத்தல் . 


} 


நாக்கு . 
வண்ணான் . 


இருள் . 
இருள் . 


வாழைப்பழம் . 
அன்பு , மகிழ்ச்சி தருவது . 


ரணம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இரஞ்சகன் 


இரஞ்சனம் 
இரஞ்சனை 
இரஞ்சிதம் , 

ரஞ்சி தம் 
இரட்சகம் 
இரட்ச கர்த்தா 
இரட்சகன் 
இரட்சா பந்தனம் 
இரட்சிதம் 
இரட்சிதா 
ரட்சித்தல் 


மகிழ்பவன் , மகிழ்ச்சி தரு 

பவன் . 
விருப்பங்கொள்ளல் . 
களிக்கச்செய்தல் . 
இன்பம் , விருப்பம் , இனிமை , 
பாதுகாப்பு , மீட்பு 
காவற் கடவுள் . 
காப்பாளன் . 
காப்புக்கட்டல் . 
காக்கப்பட்டது . 
காக்கிறவன் , 
காப்பாற்றல் , புரத்தல் , 

ஓம்புதல் . 
காப்பு . 
போர்க்களம் . 
போர்வென்று துஞ்சங்கு . 
படைக்கலம் . 
போர்ப்பறை . 
போரில்வீழ்த்திய பகைவர் 

தலைமாலை . 
அறுவைத்தேர்வு . 
கொலைப்பாவம் , நம்பிக்கைக் 


இரட்சை 
இரண களம் 
இரண சங்கம் 
இரண சிந்தம் 
இரண தூரியம் 
ரண தோரணம் 


கொலையாளி, தீயோன் . 


இரண பரீட்சை 
ரண பாதகம் , 
ரண பாதகம் 
ரண பாதகன் , 

ரண பாதகன் 
இரண பேரி , 
இரண பேரிகை , 
ரண பேரிசை 
இரண மத்தம் 


போர்ப்பறை . 


யானை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( இரணம் 


இரணம் , ரணம் 
இரண ரங்கம் 
ரண ரணம் 
ரண வைத்தியம் 


ரண வைத்தியன் , 
ரண வைத்தியன் 
ரணாங்கணம் 
இரணாபியோகம் 
இரணிய கருப்பன் 
ரணியகன் 
இரணிய தானம் 


புண் . 
போர்க்களம் . 
போர்க்காயம் , போர்ப்புண் . 
புண்மருத்துவம் , அறுவை 

மருத்துவம் . 
அறுவை மருத்துவன் , கருவி 

யிட்டாற்றுபவன் . 
போர்க்களம் . 
படை எழுச்சி . 
நான்முகன் . 
பொன் னுடையவன் . 
பொன்கொடை , பொன்னி 

தல் . 
Lமாவைப்போது . 
பொன் , வெள்ளி , அழியாப் 


இரணிய நேரம் 
இரணியம் 


பொருள் . 
தீ . 


இரணியவிந்து 
ரத கஜ துரக பதாதி தேர் , யானை , குதிரை , காலாள் , 

( இரதம் - தேர் , கஜம் - யானை , 
துரகம் - குதிரை, பதாதி 

காலாள் . ) 
இரக்குண்டகன் 

தூர்த்தன் . 
இரதசாரதி 

தேர்ப்பாகன் . 
இரதசாரி , ரதசாரி தேரேற்றம் . 
இரகம் , 

தேர் . 
ரதம் 
இரத பரீக்ஷை தேரேற்றப் பயிற்சி . 
இரதபாதம் 

தேருருளை . 
இரசாங்கம் 

தேருருளை . 
காமன் மனைவி . 


இரத்தம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


திகன் 


தேரையுடையவன் . 


} 


காமன் , வேள் . 


இரதி காந்தன் , 
இரதிபதி , 
இரதி ரமணன் 
இரதிகிரியை 
* இரதிக்கிரீடை 
இரதித்தல் 
இரதோற்சவம் 


சேர்க்கை . 
காமவிளையாட்டு . 
இன்புறுதல் . 
தேர்த்திருவிழா . 


பத்தக் கட்டுத்தனம் ) குருதிக்கட்டு, 


இரத்த பந்தனம் 
இரத்தக் கமலம் 
இரத்தக் கலப்பு 
இரத்தக் கழிச்சல் 
இரத்த காசம் , 

இரத்த காஸம் 
இரத்தக் கிராணி , 

ரத்தக் கிராணி 
இரத்த குமுதம் 
இரத்த கோகநகம் 
இரத்த சுத்தி 
இரத்த தாது 
இரத்த துண்டம் 
இரத்தாக்கம் 
இரத்தப் பலி, 
ரத்தப் பலி 

த்தப் பிரவாகம் 
இரத்தப் பிரியன் 
இரத்தப் பீனிசம் 

ரத்தப் புஷ்டி 
இரத்தம் 


செந்தாமரை. 
உற்றவுறவு , நெருங்கியவுறவு . 
வயிற்றுக்கடுப்பு . 
குருதியிருமல் . 
குருதிக்கழிச்சல் , செந்நீர்க் 

கழிச்சல் . 
செவ்வாம்பல் . 
செந்தாமரை . 
குருதித் தூய்மை . 
செம்பு . 
கிளி . 
எருமை .. 
உயிர்க்கொலை . 
குருதிப் பெருக்கு . 
கொலை விருப்பன் . 
செந்நீர்ச்சளி , 
குருதி நிறைவு . 


} 


குருதி , செந்நீர் . 


சுசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இரத்த மாரணம் 
இரத்தாசயம் 
ரத்தாட்சி 
ரத்தா தாரம் 
இரத்தாதி சாரம் 
இரத்தினம் , ) 


காவிக்கல் . 
குருதிப்டை . 
ஓர்யாண்டு. 
தோல் . 
குருதிக்கழிச்சல் . 
மாமணி , செம்மணி .. 
மணி யிழைக்கப்பட்டது . 
பொன் அம்பலம் . 


ரத்தினம் ) 


கடல் . 


மணிக்கலன் . 
செங்குவளை . 
குழி . 
இன்புறுஞ்செயல் , காமவிளை 

, 
பாட்டு . 


ரத்தின 

ன கசிசம் 
ரத்தினச்பை 
ரத்தினாளாம் 
இரத்தினாபரணம் 
இரத்தோற்பலம் 
இரந்திரம் 
இரமணம் , 

ரமணம் 
ரமணன் , 

ரமணன் 
இரமணீயம் 
இரமாபதி 
இரமாப்பிரியம் 
இரமித்தல் 
இரமை 
இரம்பம் , 

ரம்பம் 
இரவதம் 


கணவன் . 


இன்பஞ்செய்வது , இனியது . 
திருமால் . 
தாமரைப்பூ , 
இன்ப நுகர் தல் , மகிழ்தல் . 
திருமகள் , செல்வம் , மனைவி . 
ஈர்வாள் . 


கது 


இரவி காந்தம் 
இரவிக்கை ( தெலு ) 
இரவிவாரம் 


குயில் . 
ஞாயிறு , பகலோன் , 

ரோன் , 
ஒளிமணி , தாமரை . 
முலைக்கச்சு . 
ஞாயிற்றுக் கிழமை 


மை . 


இயாசதம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ரவை 


அணு , ஈயக்குண்டு , சிறிய 

அளவு . 
சை , பண் , அவா , விருப்பு. 
விருப்பு வெறுப்பு . 
கருக்கோள் . 
தீயவேளை . 
வலிந்த மணம் . 


அரக்கர் . 
அரசன் மனைவி . 


இராகம் , ) 

ராகம் 
இராக விராகம் 
இராகு 
இராகு காலம் 
இராக்கதம் 
இராக்கதர் 
இராக்கிங் 
ராச கருமம் , 

இராச காரியம் 
இராச கிருஹம் 
இராச குமாரன் 
இராச சங்கம் ,, 
ராஜ சங்கம் , 
இராச சபை 
இராஜ சயனம் 
இராஜ சின்னம் 


அரசியல் வினை . 


அரண்மனை , 
கோமகன் . 


அரசவை . 


அரசர்படுக்கை . 
அரசுக்குறி , அரச அடை 
யாளம் . 


திரு . 


இராஜ ஸ்ரீ , 

ராஜ ஸ்ரீ 
இராச குயம் 
இராஜ சேவை 

ராஜா 
இராச ஸ்திரீ , 

ராஜ ஸ்திரீ 
இராச தண்டம் 
இராசதம் 

7 


அரசர் வேள்வி . 
அரசபணி , அரசியற்பணி .. 
அரையன் , மன்னன் , அரசன் . 


அரசி . 


அரச ஒறுப்பு . 

. 
மனவெழுச்சி , எழுச்சி . 


கசி 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ இராசதரி 


அரசற் காணல் . 


} 
} 


இராச தரிசனம் , ) 

ராஜ தரிசனம் 
இராசதாலம் 
இராசதானி , ) 

ராஜதானி | 
இராச திருஷ்டி 
இராச துரோகம் , 

ராஜ துரோகம் 
ராச துரோகி , 

ராஜ துரோகி 
இராஜத்துவம் 
இராசநிட்டூரம் 

ராச நீதி 
இராச பதவி 
இராச பத்தினி 
இராசபம் 

ராச பாட்டை 
இராஜப் பிரதிநிதி 
ராஜ புத்திரன் 
ராச போகம் 
இராச மகிமை 
இராச மானியம் 
இராஜ யோகம் , 

இராச யோகம் 
இராச யோகாப்பி 

யாளம் 
இராச ராசன் , 

இராஜ ராஜன் , 
இராபரனே வரி 


கமுகு . 
அரசர் தலைநகர் . 
அரசர் கண்ணேறு . 
அரசியன் மாறுகோள் , அரசி 

யற்பகை . 
கோன்கேடு சூழ்வோன் . 
அரச இயல்பு . 
கொடுங்கோன்மை . 

சங்கோன்மை 
அரச நிலை . 
அரசன் மனைவி , 
கழுதை . 
பெரும்பாட்டை , பெருவழி . 
அரசியற்றலைவன் , காவலன் . 
கோமகன் , அரசகுமாரன் . 
பெரு நுகர்ச்சி . 
இறைமாட்சி , அரசப்பண்பு. 
இறையிலி. 
முடிந்ததவம் , அரசியற்றவம் . 


அரசியற்றவ முறை . 
அரசர்க்கரசன் , மன்னர் மன் 

னன் , பேரரசன் . 
இறைவி , அரசர்க்கரசி 
திருமகள் . 


இராட் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இராச வசியம் , அரசனைத் தன்வழியாக்கல் , 
இராச வசீகரம் 

காவலற் கவர்ச்சி . 
இராச வர்க்கம் 

அரச மரபு , அரச குலம் . 
ராச வாகனம் சிவிகை , அரச ஊர்தி . 
இராச விட்டூரம் கொடுங்கோல் . 
இராச விருட்சம் கொன்றை மரம் . 
இராசாக்கினை 

அரசியற் கட்டளை , அரச 

ஆணை , 
இராசாங்கம் , 
ராஜாங்கம் 

அரசாட்சி , அரசியலுறுப்பு . 
இராசாசனம் 

அரியணை . 
இராசாதிகாரம் அரசியற்றலைமை . 
இராசாதிகாரி, 
இராசாதிபதி 

அரசியற்றலைவன் . 
இராசா 

வல்லூறு. 
இராசி 

ஒரை , ஒழுங்கு , குவியல் , கூட் 

டம் , இணக்கம் , வான்வீடு . 
இராசிக்காரன் 

நற்கோ ளமைந்தோன் . 
இராசி சக்கரம் 

விண்மீன்வட்டம் , ஒரை . 
இராசிநாமா (உருது ) வேலையொழிப்பு . 
இராசீகம் 

அரசமுறை , அரசனால் வரு 


} 


வது . 


அரசாட்சிக்குரியது . 
நல்வரவேற்பு . 


அரசாட்சி . 


இராசீகரம் 
இராசோபசாரம் 
இராச்சிய 

பரிபாலனம் 
ராச்சிய பாரம் 
இராச்சியம் 
இராச்சியாபிஷேகம் 
இராட்சசம் 


அரசியற் பொறுப்பு. 
அரசியல் , நாடு . 
அரஈரிமைத் திருமுழுக்கு . 
வலிந்த மணம் . 


க 00 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அரக்கன் . 


இராட்சசன் 
இராட்டினம் 
இராணம் 


நூல் நூற்குங் கருவி . 


மயிற்றோகை . 


இராணி 


அரசி . 


இராணி வாசம் 
இரானுவம் 
இராதரங்கம் 
இராத்திரி 
இராத்திரிகாசம் 
இராயசம் 
இராயசன் 
இராயன் 
இருசால் 
இருசால் நாமா 
இருசி 
இருசு , ருசு 


உவளகம் , அரசியில்லம் . 
போர்ப்படை . 
கலப்பை . 
இரவு , கங்குல் . 
வெண்டாமரைப்பூ . 
எழுத்து வேலை . 
எழுத்தாளன் . 


அரசன் . 


இறைப்பணம் , திறை 
இறைப்பட்டி . 
பூப்பில் பெண் . 
நேர்மை , செம்மை , மெய் , 


மனம் . 


காளை , எருது , விடை . 
முனிவன் , தவசி , துறவி . 
திருமால் . 


இருஷபம் , 

இருடபம் 
இருஷி , இருடி 
இருஷி கேசன் , 
ரிஷி கேசன் 
ருஷி பத்தினி , 
ரிஷி பத்தினி ) 
இருஷி பிண்டம் 
இருண பாதகன் 
இருணம் 
இருதய கமலம் 
இருதயம் , 
இதயம் 


முனிவன் மனைவி . 
முனிவர்படைப்பு . 
கடன் கொடாத் தீயோன் . 


கடன் . 


} 


நெஞ்சத்தாமரை . 
நெஞ்சம் , உள்ளம் , அன்பு . 


இரோத் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க ( க 


இருது , 


பருவம் , மகளிர் முதற் பூப்பு . 
பூப்புக்காலம் , பருவகாலம் . 
வேள் வியாசிரியன் . 


} 


பூப்புக் கழிப்பு. 


* இருது காலம் 
ருெதுக்கள் , 

ருத்விக் 
இருது சாந்தி , 

ருது சாந்தி 
இருது மங்கல 

ஸ்நானம் 
இரு துராசம் 
இருது விருத்தி , 

ருது விருத்தி 
இருதோத்தி 
* இருப்புச் சலாகை 
இரேகம் 


பூப்பு நன்னீராட்டு . 
வேனிற் காலம் . 


} 


பருவவளர்ச்சி .. 


இரேகை 


இரேக்கு , 

ரேக்கு 
இரேசகம் 
இரேசகம் 
இரேசன் 


உண்மைபேசல் . 
இருப்புக்கோல் . 
உடல் , யாக்கை , அச்சம் , 

தவளை , ஐயம் . 
வரி , எழுத்து , கையிறை , 

நிறை , தொடர் . 
பொற்றாள் , பொற்றகடு. 

காக்காப் பொன் . 
வெளிவிடுதல் . 
குறைத்தல் . 
அரசன் , திருமால் . 
அணு , துகள் , அழகு , பூந் 

தாது . 
இறைவி , அழகி . 
வெண்ணீர் . 


மரபை 


இரேணுகாம்பாள் 
இரே தசு 
இரௌத்தம் , 
( இந்து . ) 


குதிரைச் சேவகம் . 


. 


க 02 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ இரௌத் 


இரௌத்தர் , ) 

( இந்து . ) 1 
இரௌத்திரம் 


குதிரைச் சேவகர் . 
பகலவன் வெப்பம் , பெருஞ் 

சினம் . 
) 
எழுத்து . 
கடிதம் , திருமுகம் , முடங் 

கல் . 
நொய்மை ( எண்பேறுகளில் 
ஒன்று . ) 


இலகி 


இலகி தம் 


இலகிமா 


வெறி , மயக்கம் . 


எளிது , நொய்மை , நுண்மை , 
ஈரப் பலாமரம் . 


எண் , நூறாயிரம் . 


வேளை . 


இலகிரி , 
லகிரி , 
லாகிரி ) 
இலகு , லகு 
இலகுசம் 
இலக்கம் , 
இலட்சம் 
லக்ஷம் 
இலக்கிநம் 
இலக்குமி , 

லக்ஷிமி | 
இலங்கணம் 
இலங்கர் ( இந்து . ) 
இலங்கோடு , 

லங்கோடு 
இலச்சை , 

லச்சை 
இலஞ்சம் 


} 


திருமகள் , அழகு , செல்வம் 
பட்டினி . 
நங்கூரம் . 


கீழுடை , கோவணம் . 


} 
} 


இழிவு , கூச்சம் , வெட்கம் . 


கைக்கூலி , கையுறை . 


இலயம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


} 


அழகு , பார்வை . 


இலட்சணம் , 

லட்சணம் 
இலட்சணை 
இலட்சாதிபதி 
இலட்சியம் , 

லட்சியம் 
இலட்டன் 
இலட்டு , வட்டு 


குறிப்பு . 
பெருஞ்செல்வன் . 
குறிக்கோள் , குறி . 
நீசன் . 
பொரிவிளங்காய் , பொரி 

மாத்திரளை . 
யானை மலம் , குதிரை மலம் , 


கழுதை மலம். 
முருடன் . 


முருட்டுத்தன்மை , முருடு . 


இலண்டம் , 

இலத்தி 
இலண்டன் , 

லண்டன் 
இலண்டு , 

லண் 
இலபி , 

லபி 
இலபிகம் 
இலபித்தல் 
இலம்பநம் 
இலம்போதரன் , 

லம்போதரன் 
இலயஞானம் , 

லயஞானம் 
இலயஸ்தானம் , 

லயஸ்தானம் 
இலயத்துவம் 
இலயம் , 
லயம் 


பேறு , ஊழ் , தலை எழுத்து . 
ஊழ் , பேறு . 
வாய்த்தல் , கைகூடுதல் , 
கீழே தூங்குதல் . 
பிள்ளையார் , பெருவயிறன் . 


} 


முற்றறிவு , மெய்யறிவு. 


ஒடுங்குமிடம் . 
ஒடுங்குந்தன்மை . 
ஒடுக்கம் , அழிவு . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இலயித்தல் 


ஒடுங்குதல் , சேர்ந்தொன்றித் 

தல் (சித்) . 
நெற்றி , வரை . 
அழகு , மகளிர் விளையாட்டு . 
கிராம்பின் இலை , 
கிராம்பு . 
விலையின்மை. 
உப்பு . 


உலகியல் , உலகப்போக்கு . 


இலலாடம் , 

இலலாடகம் 
இலலி தம் , லலிதம் 
இலவங்க பத்திரி 
இலவங்கம் 
இலவசம் 
லவணம் , 

லவணம் 
இலவுகீகம் , 
இலவுகிகம் , 
இலௌகிகம் 
இலாகரி , இலாகிரி 
இலாகவம் 
இலாகா , லாகா 

( அரபி ) 
இலாங்கூளி 
இலாசடி , 

இலாசடை 
இலாஞ்சனம் , 

இலாஞ்சனை 
இலாடம் , 1 

லாடம் 
இலாபாஷ்டம் 


களியாட்டு , வெறி . 
எளிமை . 


ஆட்சி எல்லை . 


. 


குரங்கு . 
தொல்லை , துன்பம் 


} 


புகழ் , அடையாளம் , கறை . 


இலாபம் , 

லாபம் 
இலாயம் , லாயம் 
இலாலி , லாலி 


} 


காற்பரளை . 
கூடு தல்குறைதல் , ஊதியமும் 

பொருட்கேடும் . 
ஊதியம் , மிச்சம் , பேறு . 
குதிரைப்பந்தி . 
வாழ்த்துப்பாட்டு , 


| 


லேகனம் 
இளம் ) வடசொற்றமிழ் அகரவரிசை 
இலாவணியம் , ) 
லாவணியம் | 

பேரழகு . 
இலாவாதேவி , ) கொடுக்கல் வாங்கல் , பண்ட 
இலேவாதேவி ) 

மாற்று . 
இலிகிதம் 

முடங்கல் , திருமுகம் . 
இலிகிதன் 

எழுத்தாளன் . 
இலிங்கம் 

குறி , அடையாளம் . 
இலிங்காங்கம் 

ஆணுறுப்பு . 
இலிங்கி 

நுண்ணுடலன் . 
இலிங்கோத்தாரணம் சிவக் ) குறி நிறுவல் . 
இலீரும் 

உருகினது . 
இலீலா , லீலா 

காம விளையாட்டு . 
இலீலாவதி 

அழகிய பெண் . 
ఇవాడు , వాడు 

விளையாட்டு 

எழுத்து , கடிதம் . 
இலேகரி , இலேகிரி 

எழுத்தாணி . 
இலேகியம் 

பாகுமருந்து , இளகம் . 
இலேகை 

எழுத்து , ஓவியம் , வரி . 
இலேசம் , இலேக நொய்மை , சிறிது , எளிது , 
இ ) லே , 

மேலாடை . 
இலேபனம் 

சந்தனம் . 
இலேலிகம் 

பாம்பு . 
இலௌகீகதருமம் உலகியல் நெறி , உலகிய 

லொழுக்கம் , அறநெறி , 

அறவொழுக்கம் . 
இலௌகீகம் 

உலகியல் . 
இளம்பிராயம் 

இளமைக் காலம் . 


ல 


Ji 


* 


காசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ ஈங்கிசை 


ஈங்கிசை 
ஈசன் 


ஈசாநன் (சித். ) 


. 


ஈசாநி 


ஈசான மேரு 
ஈசானம் 
ஈசி 
ஈசிகை 


ஈசி தன் 


ஈசுரநிச்சயம் 
ஈசுவரசத்தித்திரயம் 
ஈசுவரத்துவம் 
ஈசுவர லீலை 
ஈசுவரன் 
ஈசுவரார்ப்பணம் 
ஈசுரி 
ஈசுவரியம் 
ஈசுவரோபாசனை 
ஈஷகம் , 

ஈடகம் 
ஈஷணம் , 

ஈடணம் , 


கொலை , வடு , வருத்தம் .. 
தலைவன் , ஆள்வோன் . 
இயக்கம் , ஆணை செய்யும் வலி 

யுடைக்கடவுள் . ( சிவன் ) 
உமை , இறைவி . 
வெள்ளிமலை . 

கீழ்ப்பால் . 
இறைவி .. 
ஒவியம் , எழுதுகோல். 
ஆள்பவன் . 
கடவுளுண்மை . 
இறைவனின் மூவாற்றல்கள் . 
இறைவனாந்தன்மை . 
இறைவன் திருவிளையாட்டு , 
இறைவன் ,. 
கட்வுட்குரியதாக்கல் . 
இறைவி . 

றைவனுடையது . 
இறை ( கடவுள் ) வழிபாடு, 
மனத்தைக் கவர்வது . 


விருப்பம் . 


ஈடணை 


ஈஷணாத்திரயம் 


ஈஞ்சை 
ஈடாதண்டம் 
ஈட்சணம் 


மூவகைப் பொருட்பற்றுக் 
கள் , ( மண் , பெண் , பொன் ) 

1 . 
கொலை . 
ஏர்க்கால் , 
கண் , பார்வை . 


افهم 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


.. 


ஈட்டுமம் 
ஈட்டுமன் 
ஈசோதி 
சாம் 
நான் 


வசந்தகாலம் . 
காமன் . 

. 
இழிவு, குறைபாடு , குறைவு . 
இழிந்தோன் , தாழ்ந்தோன் . 
தள்ளப்பட்டது , மீக்கப்பட்டது . 


சரிதம் 
ஈர்ஷை , 
ஈரிஷை , 
சரிடை 


பொறாமை . 


உகமாருதம் 
உகம் , 

யுகம் 
உகளம் , 


ஊழிக்காற்று . 
உலக முடிவு, இரண்டு . 


யுகளம் 


} 


உகாந்த காலன் 
உகாந்தம் , 

யுகாந்தம் ) 
உகுணம் 
உக்கிர கோபாக்கினி 
உக்கிரம் 


இரட்டை , இணை . 
சிவன் 
இறுதி , உலகமுடிவு , ஊழி 

முடிவு . 
மூட்டுப் பூச்சி . 
கடுஞ்சினத்தீ ,. 
கொடுமை , வெப்பம் , சினம் , 

ஊக்கம் , மிகுதி . 
களஞ்சிபங்காப்போன் . 
களஞ்சியம் , சரக்கறை . 


உக்கிராணக்காரன் 
உக்கிராணம் 
உக்கிருஷ்டம் , 
உத்கிருஷ்டம் 
ஷம் , 
உஷத்காலம் , 


விடியற்காலம் , இரவு , காலை , 
மாலை . 


30 அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( உஷனன் 


உஷனன் 


உஷிதம் 


} 


உஷ்ணம் , 

உட்ணம் 
உஷ்ட்ரகம் 
உசிதம் 


வெள்ளி , 
கொளுத்தப்பட்டது . 
வெப்பம் , சூடு . 
ஒட்டகம் . 
உயர்வு , சிறப்பு , மேன்மை , 

தகுதி , ஒழுங்கு . 
தக்கோன் . 
மூச்சை உள்ளிழுத்தல் . 
நல்லகாலம் , மிகமேலான நிலை , 


உசிதன் 


உசுவாசம் 


} 


உச்ச தசை , 

உச்சதின் 
உச்சதரு 
உச்ச தாநம் 
உச்சந்தம் 
உச்சந்தி 
உச்சபாடணம் 
உச்சம் 
உச்சரித்தல் 
உச்சரிப்பு 
உச்சவம் , 
உற்சவம் , 
உத்சவம் 
உச்சாகம் , 

உச்சாயம் ) 
உச்சாடரும் 


உயர்ந்த மரம் . 
உயர்நிலை . 
தணிவு. 
கோள்களின் கூட்டம் . 
உரத்துப் பேசுதல் . 
உயர்ச்சி , சிறப்பு . 
சொல்லுதல் , ஒலித்தல் , ஓதல் . 
எழுத்தோசை . 


திருவிழா. 


மன 


உச்சாட்டியம் 
உச்சாரம் 
உச்சாரிதம் 


உள்ளக்கிளர்ச்சி , 

எழுச்சி . 
ஏவுதல் , அகற்றல் , மந்திர 

மொழிதல் . 
பேயகற்றல் , ஓட்டு தல் . 
சொல்லுதல் . 
உரைக்கப்பட்டது . 
மேடு , முகடு . 


உச்சி 


உதராக் ) , 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


காக 


} 


நண்பகல் , நடுப்பகல் . 
எச்சில் , எஞ்சியது . 
அரியது , தகுதி , மேன்மை . 
உயரம் . 
பிழைப்பு , உய்கை . 
மூச்சு உள் வாங்குதல் . 
வெட்டல் , அழித்தல் . 
பணச்சீட்டு . 


உச்சிக் காலம் , 

உச்சிச் சமயம் 
உச்சிஷ்டம் 
உச்சிதம் , 

உசிதம் 
உச்சிராயம் 
உச்சீவன 
உச்சுவாசம் 
உச்சேதம் 
உண்டி ( இந்து ) 
உதகக்கிரியை , 

உதக்கிரியை 
உதகம் 
உதக்கு , 

உ . தீசி 
உததரிசம் 
உத்த 
உதபாநம் 
உதபாரம் 
உதமன் 
உதயபருவதம் 
உதயமநம் , 

உதயம் 
உதயன் 
உதயாஸ்தமநம் , 

உதயாத்தமநம் 
உதரம் 
உதரபந்தம் , 

உதரபந்தநம் 
உதராக்கிரி 


நீர்க்கடன் . 
நீர் , மழைத்துளி. 
வடக்கு . 
நீர்த்தோற்றம் . 


கடல் . 


கிணறு . 


முகில் 
பகலோன் . 
பகலவன் தோன்று மலை . 
காலை , விடியல் , பிறப்பு , 

வெளிப்படல் , தோற்றம் 
பகலோன் . 


காலை மாலை . 


வயிறு . 


அரைப்பட்டிகை . 
அகட்டுத்தீ . 


கக 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(உதரா 


கொப்பூழ் . 


உதராவர்த்தம் 
உதவசி தம் 
உதவாசம் 
உதவிந்து 
உதாசநம் 
உதாசீநம் 


நீர்க்கரை , வீடு , 
நீர்த்துளி . 
இகழ்ச்சி , 
விருப்பு , வெறுப்பின்மை . 

இகழ்ச்சி , நொதுமல் . 
விருப்பம் , எடுத்தலோசை . 
சிறந்தோன் , வள்ளல் . 
கொப்பூழ் . 
உள்வளி . 
வள்ளன்மை , தண்ணளி, 

ஈகைத்தன்மை . 
எடுத்துக்காட்டு , சான்று . 
வள்ளல் , கொடையாளி , ஆண் 


உதாத்தம் 
உதாத்தன் 
உதாநம் 
உதாநன் 
உதாரகுணம் , 

உதாரம் 
உதாரணம் , 

திருட்டாந்தம் 
உதாரன் , 

உதாரி ) 
உதிதம் 
தித்தல் 
உதிரம் 
உதிரன் 
உ தீசி 
உத்கர்ஷம் 
உத்சாகம் 
உத்தண்டம் 


டகை , 


P 


சொல்லப்பட்டது , உயர்ந்தது . 
பிறத்தல் , தோன்றுதல் . 
செந்நீர் , குருதி . 
செவ்வாய் . 
வடக்கு , 
உயர்ச்சி , மேன்மை . 
ஊக்கம் , உள்ளக்கிளர்ச்சி . 
இறுமாப்பு , வலிமை , துணிவு , 

கொடுமை , கொடை . 
முதல் மாணவன் . 
முதற்றரம் . 
சிறந்தோன் , தக்கோன் , 
மேலோன் . 


உத்தமசீடன் 
உத்தமபட்சம் 
உத்தம புருஷன் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ககக் 


உத்தமம் 
உத்தமர்ணன் 
உத்தமன் 


உண்மை , மேன்மை . 
கடன் கொடுத்தவன் . 
மேலோன் , உண்மையாளன் , 

சிறந் தவன் , பெரியோன் . 
கற்புடையவள் . 
மேன்மையிலுமேன்மை . 
கழுரை . 
சாவுச்சடங்கு . 
சிறுகரண்டி.. 
வடமுனை . 


வடநாடு. 


உத்தமி 
உத்தமோத்தமம் 
உத்தம் 
உத்தரகன்மம் 
உத்தரணி 
உத்தர துருவம் 
உத்தர தேசம் 
உத்தர பக்ஷம் 
உத்தர பாகம் 
உத்தர பாரம் 
உத்தர பூர்வம் 
உத்தரம் 
உத்தரவாதி 
உத்தராபதம் 
உத்தராயணம் 


வடபக்கம் , தேய்பிறை. 
பிற்பகுதி , பிற்கூறு. 
மறுமொழி . 
வடகிழக்கு . 
மறுமொழி . 
பிணையாளி . 
வடக்கு , வடநாடு , 
கதிரவன் வடபாற்போதல் , 
தைத்திங்கட் பிறப்பு . 


உத்தரியம் , 
உத்தரீயம் 


மேலாடை . 


உத்தரவு 


உத்தாபம் 
உத்தாபநம் 
உத்தாரணம் 
உத்தாரம் 
உத்தி 


கட்டளை . 
மிகுவெப்பம் , ஏவிர்ப்பு , முயற்சி . 
எழுப்புதல் , நின்றுவணங்கல் . 
உயர்த்துதல் , நிலை நாட்டல் . 
மறுமொழி , விடை , கட்டளை .. 
அறிவு , இணக்கம் , இசைவு , 
சூழ்ச்சி , சொல் . 


கக 2 . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சொல்லப்பட்டது . 


அலுவல் , வேலை , தொழில். 
முடிவு , நிறுத்துதல் , 


பூந்தோட்டம் , பூஞ்சோலை . 


அனுவலாளன் . 
அதுவல் , முயற்சி , தொழில் . 
பிணை , பொறுப்பு , ஈ 

ஈடு . 
பேரொலி . 
தொடக்கம் . 
விளக்கேற்றல் , எழுச்சி . 
உயர்ச்சி , நெடுமை, மேன்மை 


உத்திட்டம் 
உத்தியம் , 

உத்தியமம் 
உத்தியாயரும் 
உத்தியாநம் , 
உத்தியாருவரும் , 
உத்தியாவநம் 
உத்தியோகஸ்தன் 
உத்தியோகம் 
உத்திரவாதம் 
உத்திராவம் 
உத்திரேகம் 
உத்தீபரும் 
உத்துங்கம் 
உத்தூளநம் , 
உத்தூளிநம் , 
உத்தூளிதம் 
உத்தேசம் , ) 

உத்தேகம் 
உத்தேசி 
உத்தேசியம் 
உக்பா தநம் 
உத்பாதம் 
உத்பிச்சம் , 

உத்பீஜம் 
உத்பிரேட்சை 
உந்திக் கமலம் 
உந்துரம் , 


சாம்பற் பூச்சு . 


} 


கருத்து , மதிப்பு , ஏறக் 

குறைய . 
மதிப்பிடுவோன் . 
கருதிய பொருள் . 
பிறப்பித்தல் . 
தூக்கிய திருவடி , தீக்குறி , 
வித்துப் பிறப்பு . 
தற்குறிப்பேற்றம் . 
கொப்பூழ் . 
எலி , பெருச்சாளி, 
உயர்ச்சி , மேன்மை . 


உந்துரு 


உந்ததம் 


உபசங் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


. 


உந்நத ஸ்தாநம் . 
உந்தம் 
உந்தயம் 
உந்நாலயம் 
உந்மதம் 
உந்மத்தம் 
உந்மத்தன் 
உந்மாதம் 
உந்மாநம் 
உந்மார்க்கம் 
உந்மிதம் 
உந்மீலரும் 
உந்மீலி தம் 
உந்மேதை 
உப கதை 


உயர்நிலை , மேனிலை . 
ஈரம் , அருள் . 
உயர்த்துதல் , 
நெஞ்சம் . 
மயக்கம் , வெறி , 
ஊமை , வெறி , பித்து , 
பித்தன் , வெறியன் . 
கலக்குதல் . 


நிறை . 


கூடாவொழுக்கம் , தப்பான வாழ . 
அளக்கப்பட்டது . 
கண்ணிமைத்தல் , விழித்தல் . 
தோற்று வித்தல் . 
கொழுப்பு 


கிளைக்கதை . 


உபகரணம் 


கொடுத்தல் ,உதவிப்பொருள் , 

கருவி , துணைக்காரணம் . 
அழித்தல் , இகழ்தல் . 


உதவியாளன் , ஈவோன் .. 


உபகாதம் 
உபகாரகன் 
உபகாரணன் , 
உபகாரபரன் 
உபகாரம் 
உபகிருதம் , 

உபகிருதி 
உபகுல்லியை 
உபக்கிரமணிகை 
உபக்கிரமம் 
உபக்குரோசம் 
உபசங்காரம் 


உதவி , நன்றி . 
உதவி . 
அகழி . 


பாயிரம் , முகவுரை . 


தொடக்கம் . 
பழி தூற்றல் , இகழ்ச்சி 
அழிவு, மாற்று , மீன் 
ஒடுக்குதல் , 


8 


விட்சொற்றமிழ் அகரவரிசை 


( உபசத்தி 


உதவி , ஒற்றுமை . 
ணைத்தல் , தொடுத்தல் . 


அமைதி . 


உபசத்தி 
உபசந்தாநம் 
உபசமநம் 

உபசமம் 
உபசர்ணை 

உப்சாரம் 
உபசர்க்கம் 
உபசாதி 

உபஜாதி 
உபசாந்தி 


} 


உபசார கரணம் 
உபசார கருமம் 
உபசாரம் 
உபசார வசநம் 
உபசிவகன் 
உபட்சேபணம் 
உபதாகம் 
உபஸ்தாநம் 
உபதி 
உபதேசக்கிரமம் . 
உபதேசம் 
உபதேசிகன் 


வரவேற்பு . 
முன் அடை . 
இரட்டைக்குலம் . 
அமைதி , ஓய்வு , விருப்பு 

வெறுப்பின்மை . 
உதவி செய்தல் . 
விருந்தோம்பல் . 
முகமன் , பணிவிடை . 
முகமனுரை , இன்சொல் . 
பிறரைச்சார்ந்து வாழ்பவன் . 
எறி தல் . 
இரப்பு , ஐயம் . 
சார்ந்த இடம் . 


கை . 


உபதேசித்தல் 


அறிவுறுத்தும் முறை . 
அருண்மொழி , அறிவுரை . 
அருளாசிரியன் , குரு , குர 

வன் , 
அறிவுறுத்தல் , தெருட்டல் , 

உணர்த்தல் . 
காணிக்கை . 
பெண்குறி . 
அணிமை , அயல் . 


உபத்தம் 

உபஸ்தம் 
உ.பத்தாநம் 


} 


உபரசன் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


} 


உபத்திரம் 

உபத்திரவம் 
உபத்திரியம் 
உபாதி 
உபநயம் 

உபநயரும் 
உ.பநாயகன் 
உபநிஷதம் 

உபநிடதம் 
உபநிட்கரம் 
உபநிதி 
உப பத்தி 
உப பலம் 
உபபுரம் 
உபமாரும் 
உபமிதம் 
உபமிதி 
உபமேயம் 


இடர் , இக்கட்டு , துன்பம் , 

வருத்தம் , தடை . 
சிற்றாறு , கிளையாறு . 
பூனூற்சடங்கு , வழிநடத்து 

தல் , மூக்குக்கண்ணாடி . 
உதவித் தலைவன் . 
மறையின் அறிவுப்பகுதி . 
பெருந்தெரு , தெரு. 
ஈடு , அடைக்கலப்பொருள் . 
ஏது , ஒழிவு . 
துணை வலி , 
நகர்ப்புறம் . 
உவமை , ஒப்புப்பொருள். 
ஒப்புமை காட்டப்பட்டது . 
உவமையாலறியும் அறிவு . 
உவமிக்கப்படும் பொருள் 
பொருள் . 


இரண்டு,. 


உபம் 

உபயம் 
உபயத்தம் 


உபயம் 


உபயவாதி 
உபயார்த்தம் 

உபயாத்தம் 
உபயோகம் 
உபரசம் 
உபரசன் 


} 


இருபொருள் . 
இரண்டு , உதவி . 
இருதரவழக்காளி . 
இரு பொருள் . 
பயன் . 
கடல் நுரை , இழிந்தபொருள் . 
தம்பி , இளையன் . 


கசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உபரட்சணம் 

உபரச்சநம் 
உபராசன் 
உபராமம் 
உபரி 
உபரிகை 
உபரோதகம் 
உபலட்சியம் 
உபலாலநம் , 


உபலாலதை 


உபலேபரும் 
உபலேபம் 
உபவரும் 
உபவருத்தநம் 
உபாகி தம் , 

உபாகிதை 
உபாகிருதம் 
உபாக்கியாநம் 
உபாங்கம் 
உபாசகன் 


புறக்காவல் . 
இளவரசன் . 
வெறுத்தல் , துறத்தல் . 
மிகுதி , மேலிடம் . 
மேன்மாடம் , மேல்வீடு . 
உள்வீடு . 
குறிப்பால் பொருள் விளக்குதல் , 
சீராட்டு , பாராட்டு . 
சாணியால் மெழுகுதல் . 
பூசுதல் . 
பூஞ்சோலை , பூந்தோட்டம் . 
குடியில்லாவூர் . 
விண்வீழ் கொள்ளி . 
தீங்கறிவிக்குங் குறி . 
வரலாறு கூறல் . 
நான்மறை உறுப்பு நூல் . 
வழிபாடு செய்வோன் , ஏவல் 
செய்வோன் . 


உபாசநம் , 
உபாசறை , 
உபாசனை 
உபாசித்தல் 


வழிபாடு , வணக்கம் . 


உபாதாத காரணம் 
உபாதாநம் 


வழிபடல் , வணங்கல் , 

தொழல் . 
முதற் காரணம் . 
அரிசி அறம் , ஐம்பொறி 

யடக்கம் . 
பற்றப் படுவது , 


உபாதாயம் 


-- 


உயுக் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


. உபாதி 
உபாத்தியாயன் 


உபாத்தியாயிநி , 

உபாத்தியாயை 
உபாயரும் 
உபாயம் 


} 


நோய் , துன்பம் , வருத்தம் 

. 
ஆசிரியன் , கற்பிப்போன் , 

கணக்காயன் . 
கற்பிப்போள் , ஆசிரியை. 
உதவி . 
சூழ்ச்சி , நொய்மை , எளிது , 


சிறிது . 


} 


உபாலம்பகம் 
உபேட்சாம் , 

உபேட்சை 
உபோத்கா தம் , 

உபோற்காதம் 
உமாசகிதன் 
உமாசுதன் 
உமாதம் 
உமா தன் 
உமாதேவி 
உமாமகேசுவர 

மூர்த்தம் 
* உயிர்க்கணம் 


இகழ்தல் . 
அசட்டை , விருப்பு வெறுப் 

பின்மை , வெறுப்பு . 
துவக்கம் , நூன்முகம் , 

பாயிரம் . 
உமை பங்கன் 
உமை மகன் . 
அறிவின்மை. 
அறிவிலி 
உமையம்மை . 
அம்மையப்பர் வடிவம் . 
உயிரெழுத்துக்களின் கூட் 
டம் , ( உயிர்களின் 
தொகுதி ) 
உயிர் நிலை . 


} 


* உயிர் ஸ்தாநம் , 

* உயிர்த்தாநம் 
* உயிர்ப் பிராணி 
* உயிர் வாததை 
* உயிர் வேதநை 
உயுக்தம் , ) 
உயுத்தம் 


உயிர்ப்பொருள் . 
உயிர்த்துன்பம் . 
பெருந்துன்பம் . 
போர் , தகுதி . 


ககஅ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[உரகம் 


உரகம் 
உரகர் 
உரகாசநன் 
உரகாதிபன் 
உரகாரி 
உரகேந்திரன் 
உரங்கமம் , 

உரங்கம் 
உருக்குமணி , 

ருக்மணி 
ருக்குமம் , 

ருக்குமம் 
உருசி , 


பாம்பு . 
அமணர் . 
திருமால் . 
திருமால் . 

. 
கருடன் . 
ஆதிசேடன் . 
பாம்பு . 


பொன் மனி 


பொன் . 


சுவை . 


ருசி 


இனிமையானது . 


உருசிகரம் , 

ருசிகரம் 
உருசி தம் , ) 

ருசி தம் 
உருசு , 


விரும்பப்பட்டது . 


சான்று , மெய் . 


ருசு 


உருசுப்படுத்தல் , 

ருசுப்படுத்தல் 
உருத்திரகணிகை 


மெய்ப்பித்தல் . 
கோயிற் பணிப்பெண் , 

கோயிற் பிணாப்பிள்ளை . 
வெள்ளிமலை , நொடித்தான் 

மலை . 
சிவமணி , அக்குமணி , 


உருத்திரகிரி 


உருத்திராக்கம் 
உருத்திராரி , 

ருத்திராரி 
உரூடம் , ரூடம் 


வேள் . 


இடுகுறி . 


உரோம ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


இடுகுறி . 
உருவம் , வடிவம் . 
பேரழகி . 


உரூடி , ரூடி 
உரூபம் , ரூபம் 
உரூபாவதி , 

ரூபாவதி 
உரூபித்தல் , 

ரூபித்தல் 
உரூப்பியம் 


உரொக்கம் , 

ரொக்கம் 
உரோகசாந்தன் 
உரோகம் , 

ரோகம் 
உரோகாய தநம் 
உரோசரி 
உரோசம் , 

ரோசம் 
உரோதனம் , ) 

ரோதனம் | 
உரோமகூபம் 
உரோமசங்காரி , ) 

ரோமசங்காரி 
உரோமத்துவாரம் , 

ரோமத்துவாரம் 
உரோமப்புளகம் , 

ரோமப்புளகம் 
உரோமம் , 

ரோமம் 
உரோமரா.சி , 
ரோமராசி 


மெய்ப்பித்தல் . 
அழகானது , வெள்ளி நாண 

யம் . 
கைப்பணம் , இருப்பு , 

மொத்த இருப்பு . 
மருத்துவன் . 
நோய் , ஒளியின்மை. 
உடம்பு . 
கடுகு , கோரோசனை . 
வெட்கம் , சுணை , உணர்ச்சி , 

பெருமை , சினம் , முலை 
கண்ணீர் , அழுகை . 
மயிர்ச்சிலிர்ப்பு . 
அம்பட்டன் , குடிமகன் , மயிர் 

வினைஞன் . 
மயிர்க்கால் . 


உ 


மயிர்க்கூச்செறிவு 


மயிர் , முடி , குஞ்சி . 


மயிரொழுங்கு . 


52.0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(உரோமாஞ் 


மயிர்ப் பொடித்தல் . 


உரோமாஞ்சம் , 
உரோமாஞ்சலி , 
உரோமாஞ்சிதம் , 
உரோமாரிஷம் 
உரோமாம்பரம் 
உலகசஞ்சாரம் , 

உ.லோகசஞ்சாரம் 
உலகநாதன் 


கம்பளம் , மயிர்ச்சீலை . 
உலகச் சுற்று . 
அரசன் , கடவுள் , உலகத் தலை 
வன் . 


இறைவி , உலகத் தலைவி . 


உலகநெறி , நன்னெறி , 


கதிரவன் . 


உலகநாயகி , 

லோகநாயகி 
உலகநீதி , 

லோகநீதி 
உலகநேத்திரன் 
உலகப்பிரசித்தி 
உலகமாதா , 

லோகமாதா 
உலக மார்க்கம் 
உலக யாத்திரை 
உலகரட்சகன் , 

லோகரட்சகன் 
உலகாசாரம் , 

லோகாசாரம் 
உலகா நுபவம் , 


கெமாகாதா } 


} 


எங்கும் பரந்த புகழ் . 
இறைவி , உலகன்னை . 
உலகநெறி . 
உலகச்சுற்று . 
கடவுள் , உலகங்காப்போன் , 

அரசன் 
உலகியல் , உலகநடை . 
உலகியலறிவு , உலகப் பழக் 

கம் . 
உலகமே கடவுள் எனுங் 

கொள்கை . 
ஈயாமை , இவறல் . 
ஈயாதவன் , பிசினன் . 
கோட்டான் , கூகை . 


உலகாயதம் , 

உலகாயிதம் 
உலுத்தம் 
உலுத்தன் 
உலூகம் 


பட்ட 
சொற்றமிழ் அகரவரிசை 


உலூகலம் 
உலோகப்பிரசித்தம் 
உலோகம் , 

லோகம் 
உலோகரூடம் 


உரல் , குங்கிலியம் . 
உலகறிந்தது . 
உலகம் , வெள்ளி பொன் 

செம்பு முதலியன . 
உலகவழக்கம் , நாட்டு வழக் 


கம் . 


உலோகார்த்தம் 

உலகியல் . 
உலோகிதன் 

செவ்வாய் 
உலோகேசன் 

கடவுள் , அரசன் , நான்முகன் . 
உலோசநம் , 

கண் . 
லோசநம் 
உலோசி தம் 

சந்தனமரம் . 
உலோபம் , ) ஈயாமை , இவறன்மை , கடும் 
லோபம் 

பற்றுள்ளம் . 
உலோபன் , 
உலோபி 

ஈயாதவன் , பிசினன் . 
உலோலம் 

அசைவு , அவாப்பெருக்கம் . 
உலோலன் , லோலன் உள்ள நிலையிலான் , காமுகன் , 
உல்லங்கநம் 

மீறுதல் , தாண்டுதல் , கடத் 

தல் , 
உல்லாசம் 

மகிழ்ச்சி , விளையாட்டு , உள் 

ளக்களிப்பு . 
உல்லாபம் 

துக்கம் , மழலைச்சொல் . 
உல்லுமுகம் 

நெருப்புக் கொள்ளி .. 
உல்லேகநம் 

எழுதுதல் . 
உல்லோசம் 

மேற்கட்டி . 
உல்லோலம் 

பெருந்திரை , 
உவணகே தநன் திருமால் . 
உவதி , 

பதினாறாண்டுப்பெண் . 
யுவதி 


கஉஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( உவதை 


உவதை 
உவமாரும் 
உஉவமேயம் 


உவரோதம் 
உவவ்நம் 
உவாந்தம் 
உவாமதி 
உற்கம் 


உற்கருஷம் , ) 

உற்கருடம் | 
உற்கலன் 
உற்காதம் 
உற்காமுகம் 
உற்கிரமம் 
உற்கிருஷ்டம் 
உற்கை 
உற்கோஷம் , 


மலைவீழருவி . 
ஒப்புப்பொருள், உவமை . 
புகழ்பொருள் , உவமிக்கப் 

படும் பொருள் . 
உப்புக்கடல். 
பூந்தோட்டம் . 
புதுத்திங்கள் , முழுநிலா. 
முழுத்திங்கள் , முழுநிலா. 
ஊழித்தீ , தீத்திரள் , எரி 

கொள்ளி . 
மிகுதி , பெருமைபாராட்டு 

தல் . 
பறவைபிடிப்போன் . 
துவக்கம் , நூற்பிரிவு . 
கொள்ளிவாய்ப்பேய் 
மீறுதல் , வழி தவறிப்போதல் . 
மேன்மை , மிகுதி , முதன்மை . 
விண்மீன் , விண்வீழ் கொள்ளி, 
பேரொலி , நீர்ப்பறவை . 
திருவிழா, திருநாள். 
ஊக்கம் , கிர்ச்சி , முயற்சி , 

எழுச்சி . 
அகற்றல் , விருந்த புறந்தரு 

தல் . 
விசிறி . 
ஏறுதல் , பிறத்தல் . 
தோற்ற முறை . 
உண்மை , தோற்றம் , கல்வி . 


உதருமோசம் } 


உற்சவம் 
உற்சாகம் , 

உற்சாயம் 
உற்சாரணம் 


உற்சேபணம் 
உற்பதநம் 
உற்பத்திக்கிரமம் 
உற்பரும் , 


உற்பக்கம் ) 


ஊர்ச்சி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க 2 


உற்பலம் 


உற்பவகாரணன் 
உற்பாடநம் 
உற்பாதகம் 
உற்பாதம் 
உற்பாதநம் 
உற்பாதிதம் 
உற்பிச்சம் , 

உற்பீசம் 
உற்பிந்தம் 
உற்பிரேட்சை 
உற்பூதம் 
உன்னதம் 
உன்ன தபதவி 


கருங்குவளை , கருநெய்தல் , 

செங்குவளை மலர் . 
தந்தை . 
அழித்தல் . 
தொடக்கம் . 
கொடுமை , தீக்குறி . 
பிறப்பித்தல் . 
பிறப்பிக்கப்பட்டது 
வித்துவேர்ப் பிறப்பு . 
பிளவுபட்டது . 
தற்குறிப்பேற்றம் . 
பொறிகளாலறியத்தக்கது . 
உயர்ச்சி . 
உயர்ந்தநிலை . 


ஊ 


ஊகம் 


ஊகித்தல் 
ஊசிக்காந்தம் 
ஊஷம் , ஊடம் 
ஊஷ்மகம் 
ஊரும் , 

நியூநம் 
ஊருசன் 
ஊருத்தம்பை 
ஊர்ச்சிதம் , ) 
- ஊர்ஜ்ஜிதம் ) 


கருதல் , ஓர் தல் , கருத்து , 
நினைவு , உட்பொருளுணர் 

தல் , கருங்குரங்கு . 
நினைத்தல் , ஓர் தல் . 
இரும்பிழுக்கி . 
விடியற்காலம் . 
கோடைக்காலம் . 
குறைவு , இழிவு , 
தொடையிற் பிறந்தவன் . 
வாழை மரம் . 
நிலைப்படுதல் , உறுதி . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(ஊர்ண 


ஊர்ணநாபி 


ஊர்ணாயு 


ஊர்த்துவசீலம் 


ஊர்த்துவம் 


சிலந்திப் பூச்சி . 
ஆட்டுக்கடா . 
நெருப்பு , மேலே செல்லுந் 

தன்மையுடையது . 
மேனோக்கு , நிமிர்ச்சி , மேல் , 

முதன்மையானது . 
தூக்கிய திருவடி . 
நெற்றிக்குறி . 
மேனோக்கிய முகம் . 
இடுப்பிற்கு மேலுள்ள 
உறுப்பு. 


ஊர்த்துவபாதம் 
ஊர்த்துவ புண்டரம் 
ஊர்த்துவ முகம் 
ஊர்த்துவாங்கம் 


எ 


வேள்வி . 


வேள்விப்பூணூல். 


எக்கியம் 
எக்கியோபவீதம் , 

யஞ்ஞோபவீதம் 
எக்சன் , 

யஞ்ஞன் 
எசமாதி 
எசமானன் , 
எஜமான் 


வேள்வி யாசிரியன் . 


எட்சி 


தலைவி , முதல்வி . 
தலைவன் , முதல்வன் . 
எழுச்சி . 
அவ்வாறாகட்டும் , அவ்வாறா 

குக . 
கூடியவலியளவு , முடிந்த 


எதா அஸ்து 


எதாசக்தி 


வரை . 


எதாப்பிரகாரம் 


உள்ளபடி , வழக்கம்போல் , 

இருந்தவாறு , 
உறுதி , உண்மை . 
உள்ளபடி , 


எதார்த்தம் 
எதாவஸ்து 


ஏகபத் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க 2 


எதி , யதி 
எதிருத்தரம் 
எதேச்சை 
எதேஷ்டம் , 

எதேட்டம் ) 
எத்தநம் 
எந்திரம் 
எமதூதர் 


துறவி . 
மறுமொழி . 
விருப்பப்படி . 
மிகுதி , விருப்பப்படி . 
முயற்சி . 


பொறி . 


எமன் 


கூற்றுவன் பணியாள் . 
கூற்றுவன் , மறலி . 
திங்கள் . 


எல்லி நாதன் 
எவ்வரும் , 
யௌவரும் 


இளமை , அழகு . 


ஏ 


ஏகசக்கரம் 
ஏகசக்கரவர்த்தி 


ஓராழி . 
தனிவேந்தன் , மன்னர் மன் 


னன் . 


ஏகசக்கராதிபதி 


ஏகசரன் 


ஏகசிந்தை 


ஏகசுபாவம் 


ஏகதேசம் 


தனியரசாள்வோன் . 
தனியே திரிபவன் . 
ஒரே நினைவு . 
ஒரே தன்மை.. 
ஒருபால் , ஒருபுடை , சிறு 

பான்மை . 
ஓரிடத்து நிறைந்திருத்தல் . 
தனிக்கடவுள் . 
தனித்தலைவன் . 
முழுமுதற்கடவுள் , ஒரே தலை 


ஏகதேசவியாபகம் 
ஏகதேவன் 
ஏகநாதன் 
ஏகநாயகன் 


வன் . 


ஏகபதம் 
ஏகபத்திரிகை 


ஒருநிலை. 
வெண்டுளசி , 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஏகபத்தி 


ஏகபத்தினிவிரதம் 
ஏகபரிபூரணம் 
ஏகபரிபூரணன் 


ஏகபாதம் 
ஏகபாவம் 
ஏகபிங்கன் 
ஏகபிராணன் 
ஏகபோகம் 


ஏகம் 
ஏகரூபம் 
ஏகவாசம் 
ஏக வெளி 
ஏகன் 
ஏகாக்கம் 
ஏகாக்கன் 
ஏகாக்கிரம் 
ஏகாங்கி 
ஏகாசம் 
ஏகாட்சரி 
ஏகாட்சி 
ஏகாண்டம் 
ஏகாதசம் 
ஏகாதசி 
ஏகாதிபதி 


ஓர் இலாள் கோள்முறை . 
எங்கும் நிறைவு . 
எங்கும் நிறைந்தவன் , 

கடவுள் , 
ஓரடி , ஓரணி . 
ஒரே தன்மை . 
குபேரன் . 
ஒருயிர் . 
உளநிறை யின்பம் , ஒருபடித் 

தான இன்பம் . 
ஒன்று , தனிமை . 
ஒரே வடிவம் . 
தனியிருப்பு , ஆலமரம் . 
பெருவெளி. 
தனியன் , ஒருவன் . 
காக்கை . 
ஒற்றைக் கண்ணன் . 
ஒன்றிலே உளம்வைத்தல் . 
தனியன் , துறவி . 
மேலாடை . 
ஓங்காரம் , ஓரெழுத்து . 
ஒற்றைக்கண் . 
வெளி , முழுக்கூறு . 
பதினொன்று . 
பதினோராம்பிறை. 
வேந்தன் , தனியரசாள் 

வோன் , 
தனியரசாட்சி . 
தனி இடம் . 
தனிமை , ஒருமுடிவு . 


ஏகாதிபத்தியம் 
ஏகாந்தஸ்தலம் 
ஏகாந்தம் 


ஐச்வரி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஉஎ 


ஏகாந்மவாதம் 
ஏகாம்பரன் 


உயிர் ஒன்றெனுங் கொள்கை . 
சிவன் . 
ஒருத்தி , தனியள் . 
ஒன்றாய்ப்பிறத்தல் , ஒன்று 


ஏகீபவித்தல் 


சேர்தல் . 


ஏகீபாவம் 
ஏகோபித்தல் 
ஏசநம் 
ஏடணை , ஏஷணை 
ஏதசன் 
ஏதம் 
ஏதி , ஹேதி 
ஏது , ஹேது 
ஏத்துவாபாசம் 


ஒன்றாந் தன்மை . 
ஒன்றுபடுதல் . 
அசைதல் . 
விருப்பம் 
பார்ப்பான் . 
குற்றம் , துன்பம் , தீங்கு . 
வாள . 
காரணம் . 
ஏதுப்போலி , இயைபில்லா 

ஏது கூறல் . 
பன்றி . 
பொன்மலை . 
அசோகமரம் . 
மறலி , கூற்றுவன் . 


ஏரும் 
ஏம கூடம் 
ஏம்புட்டம் 
ஏமன் 


ஐகிகம் 
ஐக்கம் , 

ஐக்கியம் 
ஐக்கியபதம் 


ஐ 
இவ்வுலகம் , இம்மை . 
ஒற்றுமை. 
கடவுளும் உயிரும் ஒன்று 

பட்டிருக்குந் தன்மை . 
பிள்ளை யார் . 


ஐங்கரன் 
ஐசானம் , 

ஈசானம் 
ஐச்வரியம் 


வடகிழக்கு , 
செல்வம் , திரு . 


க 2 அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( ஐதிகம் 


ஐதிகம் 


ஐதிகாதிகன் 
ஐந்தவி 
ஐந்திரியம் 


உலகுரை . 
வரலாற்றறிவன் . 
கலைமகள் . 
பொறிகளோடு தொடர்புடை 


ஐம்பூதம் 
ஐராவதம் 


ஐந்து முதற்பொருள் . 
வானவர்கோன் பானை . 


ஓ 


புகழ் , விளக்கம் . 


பிழைப்பு . 


திங்கள் . 


} 


மேலுதடு , உதடு . 


ஒசசு , 

ஒசம் 
ஓசீவனம் 
ஓடதீசன் 
ஓட்டம் , 

1 
ஒஷ்டம் 
ஓதனம் 
ஓதா , ஹோதா 
ஒத்திரம் 
ஒத்திரி , ஹோத்திரி 
* ஓம் குண்டம் 
ஓமசாந்தி 
ஓமதிரவியம் , 

ஹோமதிரவியம் 
ஓமம் , 
ஹோமம் 


சோறு , உண்டி . 
வேள்வி செய்வோன் . 
வேள்வி . 
வேள்வி செய்வோன் . 
வேள்விக்குழி . 
வேள்விச் சடங்கு . 


} 


வேள்விப்பண்டம் . 


} 


வேள்வி . 


ஓமாக்கினி 


வேள்வித்தீ . 


ஓமித்தல் , 
ஹோமித்தல் 


வேட்டல் . 


ஒளரச) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஉக 


ஔசரம் 


ஔ 
இரும்புக்கல் . 
தகுதி , 
மருந்து . 


ஔசித்தியம் 
ஔடதம் , 

ஔளஷதம் 
ஔட்டணியம் 
ஔதாசீனியம் 
ஔதாரியம் 


ஔபசாரிகம் 
ஔபத்தியம் 
ஔபநிதிகம் 


விருப்பு வெறுப்பின்மை. 
மிகுகொடை , மேன்மை , 

கொடைப் பண்பு . 
முகமனுரை . 
புணர்ச்சி . 
ஈடாகவைக்கப்பட்டது , 
உதவியாக வைக்கப் 
பட்டது . 
வேள்வித்தீ யோம்புகை , 

உணவொழி நோன்பு . 
உரிமைமகன் . 


ஔபாசனம் , 

ஔபாசனை 
ஔரசபுத்திரன் 
ஔரசன் 


9 


ககருசாரி 


ககரும் 
ககேசன் 


23 வானிற்செல்வோன் , 
வான் , காடு , படை . 
கருடன் , கலுழன் , 

கலுழன் , கழுகு , 


> ஞாயிறு . 


ககோள சாஸ்தா 
ககோளம் 
ககோள வித்தை 
கங்காசு தன் 
கங்கா தரன் 
கங்காதேவி 
கங்காளம் 
கங்காளன் 
கங்கை வேணியன் 
கசங்கலம் 
கசபம் 
கசம் , 

கஜம் 
கு 
கஷாயம் 
கசானனன் , 

கஜானனன் 
கசுமலம் 
கசுமாலம் 
கசேந்திரம் , 


வான நூல். 
வான்வட்டம் , வளிமண்டலம் . 
வான நூற் கல்வி . 
முருகன் , வீடுமன் . 
சிவன் . 
நீர்மகள் . 
லும்பு , எலும்புக்கோவை . 
சின். 
நீர்வார் சடையன் . 
கடல். 
புல் . 
யானை , இரண்டுமுழ அளவு , 

நீரூற்று , மயிர் . 
பக்கம் , சார்பு . 
மருந்துக்குடிநீர் . 
யானைமுகன் , பிள்ளையார் . 


} 


அழுக்கு . 
அழுக்குடையது , தீயது . 
வானவர்கோன் யானை . 


} 


கச்சபம் 
கச்சுரன் 
கச்சோதி 


ஆமை . 
காமுகன் . 
மின்மினி . 


சங் 2 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( கஞ்சகம் 


முன்றானை . 


கஞ்சகம் 
கஞ்சகாரர் 
கஞ்சநம் 
கஞ்சநன் 
கஞ்சம் 


கன்னார் . 
கரிக் குருவி . 


காமன் . 


வெண்கலம் , முளரி , தாமரை , 


துளசி . 


கஞ்சரன் 
கஞ்சுகம் 
கஞ்சுகன் 


கடகம் 
கடமாசம் 
கடமுனி 
கடம் 
கடம்பன் 
கடாகம் 
கடாகாசம் , 

கடாகாயம் 
கடாசலம் 
கடாட்சம் , கடாக்ஷம் 
கடாட்சவீட்சணம் 


கதிரவன் , நான்முகன் . 
மெய்ப்பை , பாம்பின்றோல் . 
மெய்காப்பாளன் , சட்டை , 

வாயிற் காப்போன் . 
கைவளை , வளையம் . 
மாசித்திங்கள் . 
குடமுனி, குறுமுனி . 
குடம் , யானைக்கதுப்பு. 
முருகன் . 
கிணறு , கொப்பரை . 


குடவெளி. 
யானை . 


அருள் , கடைக்கண் . 
கடைக்கண்பார்வை , 
ணோக்கம் . 


அரு 


அருளல் . 


கடாட்சித்தல் 
கடாரம் 
கடிகாசூத்திரம் 
கடிகாசூத்திரன் 
கடிகாரம் 


கொப்பரை, 
நாழிகைவட்டம் , அரைநாண் . 
குயவன் . 
நாழிகைவட்டில் , பொழுது 

காட்டுங்கருவி . 
நாழிகை, தாழ்க்கோல் . 
பின்பக்கம் . 


கடிகை 
கடிப்பிரதேசம் 


கணிசம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கங .. 


கடினசித்தம் 
கடினம் 


வன்னெஞ்சம் . 
வன்மை , கடுமை , வருத்தம் , 

கொடுமை .. 
நஞ்சு . 


க 


தவளை . 


கடுரவம் 
கடூரம் 
கடோற்பவன் 


கட்கத் தம்பம் 


கட்கம் 
கட்கா தாரம் 
கட்டநன் 
கட்டம் , 

கஷ்டம் 
கஷ்டசாத்தியம் 
கஷ்டார்ச்சிகம் , 
கஷ்டார்ஜ்ஜி தம் 
கணநாதர் 


} 


கொடுமை . 
குடத்திற் பிறந்தவன் , குறு 

முனி . 
வாள்வெட்டாமல் தடைசெய் 

யும் வித்தை. 
வாள் . 
வாளுறை . 
குறியவன் . 
துன்பம் , வருத்தம் . 
அரிதின் முடிவது . 
வருந்தித் தேடியது . 
கூட்டத்தலைவர் , பிள்ளையார் , 

கணத்தலைவர் . 
பிள்ளையார் . 
மின்னல் . 
குழாம் , கூட்டம் , தொகுதி , 

நொடிப்பொழுது. 
சிவன் , பிள்ளையார் , கூட்டத் 

தலைவன் , 
கோள் நூல் , கோள் நூல் வல் 

லான் . 
பொதுமகள் . 


கணபதி 
கணப்பிரபை 
கணம் , க்ஷணம் 


கணாதிபன் 


கணி 


கணிகை 


கணிசம் 


அளவு , மேம்பாடு . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ கணித 


கணிதசாஸ்திரம் 


கணிதம் 
கணிதர் 


கணேசன் 
கண்டஸ்நானம் 
கண்டநாளம் 
கண்டம் 


கணக்கு நூல் . 
கணக்கு . 
கணக்காளர் . 
பிள்ளையார் . 
கழுத்துவரை குளிப்பு . 
மிடறு , கழுத்து . 
நிலப்பிரிவு , பிரிவு , துண்டு , 

கட்டி , மிடறு , கழுத்து . 
மறுப்பு. 
மணியொலி. 
கழுத்தணி 
சிவமணி , தோளணி , பதக்கம் . 
உறுதி , வரையறுப்பு , 

ஒறுப்பு. 
அறுத்தல் , ஒறுத்தல் . 
சொறி . 


கண்டனம் 
கண்டாரவம் 
கண்டி 
கண்டிகை 
கண்டிதம் 


கண்ணேறு . 


கண்டித்தல் 
கண்டூயை 
கண் திட்டி , 

கண் திருஷ்டி 
கதகன் 
கதம் 
கதம்பகம் , 

கதம்பம் 
கதரம் 


கதவி 


வரலாறு கூறுவோன் . 
வெகுளி , செலவு , வலி . 
கூட்டம் , மணப்பொருட் 

கூட்டு . 
பானைத் தோட்டி . 
வாழை . 
வாழைக்காடு . 
தண்டேந்திய கையன் . 
வரலாற்று விரிவுரை . 
வரலாற்றுக் கொத்து . 
தண்டுப்படை , 


கதலீவரும் 
கதாபாணி 
கதாப்பிரசங்கம் 
கதாமஞ்சரி 
கதாயுதம் 


கந்தரம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சகதி 


நடை , செலவு , வழி , புகலி 

டம் , பற்றுக்கோடு , நிலை , 
சொல்லப்பட்டது . 
ஒலித்தல் , சினத்தல் , வழிப் 


கதிதம் 
கதித்தல் 


படுதல் . 


கத்தபம் 
கத்தியம் , 

கத்தியரூபம் 
கத்துருத்துவம் 
கர்த்ருத்வம் 


கருகசபை 


கநகம் 
கநகாசரும் 
கநகாசலம் 
கநகாபிஷேகம் 
கநகாமிரதம் 
கநதி , 

கரும் 
கநவாட்டி 
கருவான் 


கழுதை. 
உரைநடை , சொல்லத் தக் 

கது . 
ஆளுந்தன்மை . 
பொன்னம்பலம் . 
பொன் . 
பொன்னிருக்கை . 
பொன்மலை , மேருமலை . 
பொன் திருமுழுக்கு . 
வெள்ளி . 
பருமை , பெருமை , சமை . 
பெருமாட்டி . 
பெரியோன் , பெருமை 

யாளன் . 
மழைக்காலம் . 
சிறுமை , அழகு , கடைவிரல் . 
பின்னோள் , தங்கை . 
மண்வெட்டி . 
வெப்புநிலம் . 
கிழங்கு . 
மணம் , நாற்றம் , கிழங்கு. 
கழுத்து . 


} 


கநாகரம் 
கநிட்டம் , 

கநிஷ்டம் 
கநிஷ்டை 
கநித்திரம் 
கந்தக பூமி 
கந்த சலம் 
கந்தம் 
கந்தரம் 


கம் 


( கந்தரு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சை , யாழோர் கூட்டம் , 
குதிரை. 
மூக்கு . 
மணப்பொருட்டொகுதி . 
முருகன் , முருகவேள் . 
இசைப்பாட்டு . 
தவப்பெண் . 
குதிரை, பந்து . 


கந்தருவம் , 

கந்தர்வம் 
கந்தவகம் 
கந்தவர்க்கம் 
கந்தன் , 

ஸ்கந்தன் 
கந்தாரம் 
கந்தி 
கந்துகம் 
கந்தபாரம்பரியம் , 

கர்நபாரம்பரியம் 
கந்தபூஷணம் , 

கர்நபூஷணம் 
கந்தம் , கர்நம் 
கந்தவே தனம் , 

கர்நவே தனம் 
கந்நிகாதானம் , 

கந்யாதானம் 
கந்நிகாபதி 


சொல்வழக்கில்வழங்குவது . 


} 
} 
} 


காதணி . 


காது . 


கந்நிகை 


கந்தியாக்கிரகணம் 
கந்நியாஸ் நிரி 
கந்நியாதோஷம் 
கந்மசண்டாளன் 
கர்மசாந்தி 
கந்மஷம் , கல்மஷம் 
கந்மத்துரோகி 
கந்ம நிவர்த்தி 


காதுகுத்தல் . 
பெண்ணை அறமாகக் 

கொடுத்தல் . 
மருமகன் . 
மணமாகாதவள் , இளம் 

பெண் . 
பெண்கொள்ளல் , மணம் . 
மணமாகாப்பெண் . 
கற்பழிவு . 
தீவினையாளன் . 
தீவினைக்கமிப்பு . 
அழக்கு , தீவினை . 
தீவினையாளன் . 
தீவினை நீக்கம் . 


கபோலம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கம்.எ 


கந்மபரிபாகம் 
கந்மம் , கருமம் 
கந்மரோகம் , 

கந்மவியாதி 
கந்மாதி 


} 


தீவினைத்தொலைவு . 
தொழில், வினை . 
வினைநோய் , தீராநோய் . 
வினைத்தொடக்கம் . 
தொழிலாளன் , தீவினையா 


கந்மி 


ளன் . 


கந்மேந்திரியம் 
கபடஸ்தன் , 

கபடன் ) 
கபடம் , கவடம் , 


கபடு 


கபடபுத்தி 
கபநாசம் 
கபம் 
கபவியாதி 
கபாடம் , கவாடம் 
கபாலம் 
கபாலன் 


தொழிற் கருவி . 
கரவுடையோன் , வஞ்சகன் , 
கரவு , படிறு , வஞ்சகம் , 

மோசம் , சூது , ஒளிப்பு . 
கரவெண்ணம் . 
கண்டங்கத்திரி . 
கோழை , ஐ . 
கோழை நோய் . 
கதவு , காவல் . 
தலையோடு . 
தலையோ தொங்கினவன் , 

சிவன் . 
குங்கு. 
ஆந்தை . 
குரா 

ரங்குக் கொடியோன் . 
கருமை கலந்த பொன்னிறம் , 
புகர்நிறம் . 


கபி 


கபிஞ்சலம் 
கபித்துவசன் 
கபிலம் 


கபிலை 


பொன்னிற ஆ . 


ஆழம் . 


கபீரம் 
கபோதம் 
கபோதி 
கபோலம் 


புறா . 


குருடன் . 


கதுப்பு , கன்னம் . 


கஅ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ கப்பம் 


கப்பம் 
கமண்டலம் 
கமநம் 
கமம் 
கமலம் 
கமலாகரம் 
கமலாசநி , 


இறை . 
நீர்க்குடுவை . 
செலவு , நடை , போதல் . 

. 
நிறைவு , போதல் . 


தாமரை , நீர் . 
தாமரைப்பொய்கை 


. 


கமலாசகை 


கமலாசனன் 


கமலாலயை 
கமலை 
கம்சன் , 

ஹம்சன் 
கம்பம் 
கம்பிதம் 
கம்பீரம் 


} 


திருமகள் . 
தாமரையிருக்கையன் , நான் 

முகன் . 
திருமகள் . 
திருமகள் , திருவாரூர் . 
செஞ்சுடர் , கதிரவன் , 

ஞாயிறு . 
அசைவு , தூண் , நடுக்கம் . 
அசைவு , நடுக்கம் . 
செருக்கு , உயர்தோற்றம் , 

பெருமை , ஆழம் . 
பிள்ளையார் , பானைமுகன் . 


ளம் , ஆழம் , யானை . 


கயமுகன் , 

கஜமுகன் 
கயம் , 

ஹயம் ) 
கயரோகம் , 

க்ஷயரோகம் 
கயிங்கரன் , 

கிங்கரன் 
கயிரவம் 
கயிரிகம் 
கயிலாசபருவதம் 


எலும்புருக்கிநோய் . 
பணியாளன் , ஏவல்செய் 

வோன் . 
ஆம்பல் . 
காவிக்கல் . 
வள்ளிமலை . 


கருட ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க க 


} 


கயிலாசம் , 

கயிலாயம் 
கரகம் 
கரகோசம் , 

கரகோஷம் 
கரக்கம்பம் 
கரக்கிரகணம் , 


சிவப்பேறு , நொடித்தான் 

மலை . 
நீர்க்குடுவை , வட்டில் . 
கை தட்டு தல் . 
கையசைத்தல் . 
கைப்பிடித்தல் , மணம் . 


கரக்கிரகம் 


கரசரணாதி அவய 
வம் 


கரசாகை 


கரசுகம் 
கரடகன் 
கரணம் 
கரணர் 
கரணீயம் 
கரண்டம் 
கர தலம் 
கரதலாமலகம் 
கரநியாசம் 
கரப்பரிசம் 
கரமுகன் , கரிமுகன் 


கைகால் முதலிய உறுப்பு . 
கைவிரல் . 
நகம் . 
கரவன் , வஞ்சகன் . 
கருவி , ஐம்பொறி . 
கணக்கர் . 
கைவினை , செய்யத்தக்கது . 
நீர்க்காக்கை , நீர்க்குடுவை . 
உள்ளங்கை , 

கை , கை . 
உள்ளங்கை நெல்லிக்கனி . 
கைவைத்தல் . 
கையாற்றொடுதல் . 
தும்பிக்கை முகன் , பிள்ளை 
யார் . 


கை . 


கரம் 
கரவடம் 


களவு . 


கரா 


கருச்சனை , 

கருச்சிதம் 
கருச்சித்தல் 
கருடசாரம் 


முதலை . 
முழக்கம் . 
முழங்கல் , இரை தல் . 
உப்பு . 


வடசொற்றமிழ் அகரவரிசை ( கருடதி 
கருடதிசை 

கீழ்த்திசை . 
கருடதியாகம் 

கலுழன் வழிபாடு . 
கருடன் 

கலுழன் . 
கருணபத்திரம் காதோலை . 
கருணாகடாட்சம் 

அருட்பார்வை . 
கருணாகரம் 

அருட்கடல் , அருளிடம் . 
கருணாகரன் 

அருட்கடவுள் . 
கருணாநிதி 

அருட்செல்வம் . 
கருணாபரன் 

அருளாளன் . 
கருணாமூர்த்தி 

அருள் வடிவினன் . 
கருணாலயம் 

அருளிருப்பு . 
கருணீகன் 

கணக்கன் . 
கருணை 

அருள் , இரக்கம் . 
கருமம் 

வினை , தொழில் . 
கர்க்கடகசிரிங்கி கடுக்காய்ப்பூ 
கர்க்கடகம் 

நண்டு , 
கர்ச்சநம் 

ஒலி . 
கர்ஷணம் 

இழுத்தல் . 
கர்த்தபம் 

கழுதை . 

தலைவன் , வினை முதல் , ஆக்கி 
கருத்தா 

யோன் , நூலாசிரியன் , 
முதல்வன் , கடவுள் . 

. 
கர்ப்பகோசம் 

கருப்பை . 
கர்ப்பக்கிரகணம் கருத்தோற்றம் . 
கர்ப்பக்கிரகம் 

கருவலம் , கருவீடு , மூல இடம் . 
கர்ப்பதாரணம் 

சூல் கொள்ளல் . 
கர்ப்பவதி 
கர்ப்பவாதை , 

கருவுயிர்க்குந் தன்பம் , வயா , 
கர்ப்பவேதனை 

பேறுகாலத்துன்பம் . 
கர்ப்பாசயம் 

கருப்பை . 


கர்த்தா , 


சூலி . 


கலாநிதி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கர்மகர்த்தா 


கர்ம காரகன் 
கர்மக்யாநம் , 

கருமஞ்ஞானம் 
கர்மசண்டாளன் 


} 


கர்மசுத்தி 
கர்மநிவர்த்தி 
கர்மபந்தம் , 

கர்மபந்தனம் 
கர்மபலன் 
கர்மவிபாகம் 
கர்மவியாதி 
கர்மாத்மா 
கர்மானுபவம் 
கர்மி 
கர்வம் 
கர்வி , கர்விதன் 
கர்னம் 
கலகண்டம் 
கலசமுனி 
கலசம் 
கலம்பகம் 
கலம்பம் 
கலாசாலை 
கலா தகன் 
கலாதரன் 
கலாதி 
கலாநிதி 


தொழிற்றலைவன் . 
கம்மாளன் , பணியாளன் . 
பழ வினை அறிவு . 
நன்றியிலான் , தீயவன் , 

பகைவன் , கொடியவன் . 
வினைத்தூய்மை . 
வினை நீக்கம் . 
பழவினைத்தொடர்பு , பழ 

வினைக்கட்டு , 
வினைப்பயன் . 
தொழிற்பிரிவு , வினைப்பிரிவு . 
வினை நோய் . 
தீவினை யாளன் , வினையாளன் . 
வினை நுகர்ச்சி . 
வினையாளன் . 
செருக்கு , இறுமாப்பு . 
செருக்குடையவன் . 
காது , செவி . 
குயில் , 
குடமுனி . 
குடம் . 
கலவை , நறுஞ்சாந்து . 
அம்பு . 
கல்லூரி . 
தட்டான் . 
திங்கள் . 
சண்டை , குழப்பம் . 
கலை மகள் , கலைச்செல்வம் ,, 
நிலவு , திங்கள் , 


கசஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( கலாபம் 


கலாபம் , கலபம் 
கலாபி 
கலாபூரணன் 
கலாபதி , கலாவதி 


மயில் , மயிற்றோகை . 
ஆண்மயில் , மயிலிறகு . 
முழுநிலா , முழுமதி . 
நிலவு , திங்கள் , 
வறுமை , துன்பம் . 


கலி 


கண்ணிலிடு மருந்து . 


கலிக்கம் , 

கலிங்கம் 
கலியாணம் 


மணம் , மன்றல் , பொன் , 

மகிழ்ச்சி . 
கடிவாளம் . 


கஃக்கியானம்; } 


கலினம் 
கலைக்கியானம் , 

கலாஞானம் 
கல்மஷம் 
கல்லாரம் 
கல்லோலம் 
கல்வம் 


கலையறிவு , நூலறிவு , 
கலக்கம் , குற்றம் . 
செங்கழுநீர் . 
நீர்த்திரை, மகிழ்ச்சி . 
குழியம்மி . 
இரும்புச்சட்டை , மூடி , 

காப்பு . 
தலைக்குறை. 


கவசம் 


கவந்தம் , 

கபந்தம் 
கவளீகரித்தல் , 


} 
கபளீகரித்தல் , 


கவனம் 


உன் 


கவாத்து ( இந்து . ) 
கவி 
கவிசிநம் , 

கௌபீனம் 
கவிச்சக்கரவர்த்தி 


முற்றும் விழுங்குதல் . 
கருத்து , நோக்கம் , 

னிப்பு. 
படைக்கலப் பயிற்சி . 
செய்யுள் , புலவன் , பாட்டு . 
கீழுடை , கோவணம் . 
புலவர் தலைவன் . 


காகபுச் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கவித்துவம் 


கவிநாயகன் 
கவிராயன் 
கவிவாணன் 
கவீச்சுரன் 


கவுசிகன் 


கவுந்தி 


கவுரவம் 


கவுளி , கௌளி 
களத்திரம் 
களபம் , 

களவம் 
களேபரம் 
கற்கபலம் 
கற்கி 
கற்பகவிருக்ஷம் 


புலமை , செய்யுளியற்றுந் 

திறன் . 
பாட்டுடைத்தலைவன் . 
செய்யுட்புலவன் . 
பாவலன் . 
புலவர் தலைவன் . 
வானவர்கோன் . 
அருந்தவப்பெண் . 
மேன்மை . 
பல்லி . 
மனைவி . 
கலப்பு , கலவைச்சுண்ணம் , 

யானைக்கன்று . 
உடல் , பிணம் , குழப்பம் . 
மாதுள . 
குதிரை. 
தெய்வ மரம் , விரும்பியதைக் 

கொடுக்கும் மரம் . 
ஊழிக்காலம் , நெடுவாழ்க்கை , 

மருந்து . 
உலகமுடிவு , ஊழிக்காலம் . 
செய்யப்பட்டது , கட்டளை . 
சுமை , பளுவு . 


கற்பம் 


கற்பாந்தம் 
கற்பிதம் 
கனம் 


கா 


காகதாலியம் , 
காகதாலிநியாயம் ) 


தற்செயல் , எதிர் பாராமல் , 
காக்கை உட்காரப் பனம் 
பழம் விழ என்பதுபோல 
நிகழும் முறை . 


காகபுச்சம் 


குயில். 


ட சொற்றமிழ் அகரவரிசை 


( காகுத் 


கா 


பாகுத்தன் 
காங்கயம் 


இராமன் , திருமால் . 
பொன் . 
ஈளைநோய் , இருமல்நோய் . 
எருமை. 


காசம் 


காவி . 


காசரம் 
காஷாயம் 
காஷாயவஸ்திரம் 
காஞ்சனம் 


காளியாடை , துவராடை . 
பொன் , செல்வம் , ஊமத்தை , 

அத்தி . 
எட்டி மரம் . 
பெருந்தீ , பெருநெருப்பு . 
பேரிருள் . 
காண்டலளவை . 


விறகு . 


காஞ்சிரம் 
காடாக்கினி 
காடாந்தகாரம் 
காட்சிப்பிரமாணம் 
காட்டம் , 

காஷ்டம் | 
காண்டபடம் 
காண்டவம் 
காண்டவான் 
காண்டாவதன் 
காதகம் 
காதகன் 
காதம் 
காதம்பிநி 
காத்தியாயனி 
காத்திரம் , காத்ரம் 
காந்தக்கல் 
காந்தபட்சி 
காந்தம் , 

காந்தி 
காபாலன் 
காபோதம் 


திரைச் சீலை . 
பெருங்காடு , 
வில்லாளி . 
வானவர்கோன் . 
கொலை . 
கொலையாளி . 
ஏழரைநாழிகைத் தொலைவு . 
முகிற் கூட்டம் . 
இறைவி , துவராடையள் . 
உடல் , சினம் , பருமம் . 
தீக்கல் , ஊசியிழுக்குங் கல் . 
மயில் . 


காக்கர் , } 


அழகு , ஒளி , வெப்பம் . 
சிவன் 
புறாக் கூட்டம் , 

. 


காரிய ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


காமதேனு 


காமியம் 


காமதகனன் 

சிவன் , காமனை எரித்தோன் 
கடவுள் ஆ , விரும்பியதைத் 

தரும் ஆ . 
காம பரவசன் 

காம வயப்பட்டவன் . 
காமரூபி விரும்பியவடிவங் 

கொள்ப 

வன் , பச்சோந்தி . 
காமலீலை 

இன்ப ஆடல் . 
காம விகாரம் 

காம நோய் . 
காமா தி தோஷங்கள் - உயிர்க்குற்றங்கள் . 
காமிக கன்மம் 

பயன்கருதிய செயல் . 
காமிய மரணம் . 

தற்கொலை . 
விரும்பும் பொருள் , பயன் 

கருதிய செயல் . 
காம்பீரம் 

பெருமை , ஆழம் , வீறு . 
காயகற்பம் 

உடல் வலுவேறு மருந்து . 
காயசித்தி 

நீடுவாழ்ப் பேறு . 
காயத்திரி 

கலைமகள் , ஒரு மந்திரம் . 
காயாம் 

பாட்டு . 
காயம் 

உடல் , யாக்கை , வான் . 
காரகம் 

வெப்பம் , செயல் , 

செயல் , கருவி , 

வினைமுதல் . 
காரகன் 

செய்பவன் . 
காரணகர்த்தா 

முதல்வன் , முதற்கடவுள். 
காரணானுமானம் முதல் கருதல் . 
காரணிகன் 

ஆராய்ச்சியாளன் , 


யாளன் . 


காக்கை . 


சிறை . 


காரண்டம் 
காராகிருகம் 
காரிதம் 
காரிய கர்த்தா 

10 


செய்வித்தல் . 
வினைமுதல்வன் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( காரிய 


காரிய சாதரும் 


காரியதரிசி 


வினைவழி , வினை முடிக்கும் 

வழி . 
அமைச்சன் , காரியத் தலைவன் , 

செயலாளன் . 
செயல் வல்லோன் , கைவலா 


காரிய துரந்தரன் 


ளன் . 


காரியஸ் தன் 
காரியத்துவம் 


காரியா நுமானம் 
காருகத்தம் 
காருகபத்தியம் 
காருகர் 


செயலாளன் , 
வினைத்தன்மை , தொழிற் 

நன்மை . 
எச்சக்கருதல் . 
இல்லறநிலை . 
குடிவழித் தீ . 
நெய்வார் , வண்ணார் , கொலை 
பாளர் . 


அருள் , இரக்கம் . 


அருளாள்ன் . 


பிரண்டை . 


சிவன் . 


கால நடை . 


காருணிகம் , 

காருணியம் 
காருணிகன் 
கார்க்கோடம் 
காலகண்டன் 
காலகதி 
கால கரணம் , 

கால ஹாணம் 
கால கன்மம் 
காலகுண்டன் 
காலக் கிரமம் 
காலக் கிரயம் 


} 


காலத்தாழ்ச்சி . 
காலத்திற்கேற்ற செயல் . 


எமன் . 


கால ஒழுங்கு . 
காலத்துக் கேற்றவிலை , கால 

விலை . 
வாழ்நாட்காலம் , கோள் நிலைப் 

போக்கு . 
காலக் கணக்கு . 


கால சக்கரம் 


கால சங்கை 


காளவ ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கசஎ 


கால சந்தி 
காலட் சேபம் , 

கால் க்ஷேபம் 
கால தாமதம் 
கால துரிதம் 
கால நியமம் 


கால நிரூபணம் 
கால பேதம் 
கால வர்த்தமாநம் 
கால வித்தியாசம் 


கால வேகம் 
காலாக்கினி 
காலாதீதன் 


வைகறை , காலை வழிபாடு . 
வாழ்க்கை , நாட்கழித்தல் , 

பொழுது போக்கல் . 
காலத்தாழ்ச்சி . 
காலவிரைவு . 
காலமுறை , காலக்கடன் , கால 

ஒழுங்கு . 
கால வரையறை. 
கால வேறுபாடு. 
கால நிகழ்ச்சி . 
காலவேற்றுமை , காலவேறு 

பாடு . 
கால விரைவு . 
ஊழித்தீ . 
காலங்கடந்தவன் , 

காலவரம் 
பிலான் , கடவுள். 
சிவன் . 
காலமுடிவு . 
இடைக்காலம் , கால 

பாடு 
இரும்பு . 
கால எல்லை . 
நீர்ப்பாசி . 
துவராடை . 
கருமுகில் . 
கருமை , முகில் . 
சுடுகாடு . 


காலாந்தகன் 
காலாந்தம் 
காலாந்தரம் 


வேறு 


காலாயசம் 
காலாவதி 
காவாரம் 
காவி வஸ்திரம் 
காளமேகம் 
காளம் 
காளவரும் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கிங்கரர் 


கிங்கரர் 
கிங்கரன் 
கிங்கிரை 
கிஞ்சம் , கிஞ்சிதம் , 


ஏவல் செய்வோர் , பணியாளர் , 
பணியாளன் , காமவேள் . 
குருதி . 


கிஞ்சம். இஞ்சிதம் , } 


கிஞ்சிஞ்ஞர் 
கிஞ்சுகம் 
கிடாரம் 
கிடி 
கிட்டிணம் 
கிதவன் 
கித்தான் ( அராபி . ) 
கிஸ்தி ( இந்து . ) 
இந்தரம் 
கிம்புரி 


சிறிது , சிறுமை. 
சிற்றறிவினர் . 
கிளி , முள்முருக்கம்பூ 
கொப்பரை . 
பன்றி . 
கறுப்பு. 
வஞ்சகன் . 
உரப்புத்துணி, முரட்டுத்துணி . 
திறை . 
வீணை யாழ் . 
முடியுறுப்புக்களில் ஒன்று , 
தோளணி , யானைக்கொம் 
பின் பூண் . 
புகழ் , மேன்மை . 
அறிவு . 


} 


கே 


காள்வலி. 


கியாதம் , 

கியாதி 
கியாநம் 
கிரகசத்தி 
கிரக சாந்தி 
கிரக சாரம் 
கிரகணம் , கிராணம் 

ரக தோஷம் 
கிரகஸ்தம் 
கிரகத்தன் , 
கிரகஸ் தன் 


தீக்கோட்கழிப்பு. 
கோள் நிலை , கோட்பார்வை . 
பற்று தல் , பிடித்தல் . 
கோட்குற்றம் . 
இல்லறநிலை . 
இல்வாழ்வான் , இல்லறத் 
தான் . 


கிராமியம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கதக 


, 


கிரகபதி 

பகலோன் , நெருப்பு . 
கிரகபீடை 

கோள்களால் வரும் துன்பம் . 
கிரகப் பிரதிட்டை வீட்டுக்கு முளை பிடித்தல் . 
கிரகப் பிரவேசம் 

குடிபுகுதல் , புதுவீடு புகுதல் . 
கிரகம் 

வீடு , கோள் , பற்றுதல் , 

பிடிப்பு . 
கிரகாராதனை 

கோள்வழிபாடு . 

, 
கிரகித்தல் 

பற்று தல் , இழுத்தல் , கவர் 

தல் , உணர் தல் . 
கிரணமாலி 

கதிரவன் . 
கிரணம் 

ஒளி , கதிர் . 
கிரணன் 

ஞாயிறு , பகலோன் . 
கிரணார்த்தம் , 
கிரணியம் 

ஒளியுள்ள பொருள் . 
கிரண்யம் , 

பொன் . 
ஹிரண்யம் 
கிரந்த கர்த்தா 

நூலாசிரியன் . 
கிரந்தம் 

நூல் , எழுத்து . 

கரப்பான் . 
கிரமம் 

ஒழுங்கு , முறைமை . 
கிரயம் 

விலை . 
கிரா தன் 

குறவன் , வேட்டுவன் . 
கிராதி ( போர்த்துக் ) மரத்தாற்செய்த வேலி . 
கிராமணி 

ஊர்த்தலைவன் . 
கிராம தேவதை 

ஊர்காவற் றெய்வம் . 
கிராமப் பிரதட்சணம் ஊர்வலம் . 
கிராமம் 

சிற்றார் . 
கிராம ரக்ஷணை 

ஊர் காவல் . 
கிராமாதிகாரி 

சிற்றார்த்தலைவர் . 
கிராமியம் 

சிற்றூரார் செயல் . 


கிரந்தி 


கரும் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( கா 


கிரிகை , 


கிரியை 


} 


கிருமி ) 
கிரியா சத்தி 
கிரியா சாதனம் 
கிரியாதிகாரன் 


. 


கிரியாதீதன் 
கிரியா மார்க்கம் 
கிரீட தாரணம் 
கிரீட தாரி 
கிரீடம் 
கிரீடாதிபதி 
கிரீடாதிபத்தியம் 


மலை , பன்றி . 
தொழில் , செயல் , வினை , 

சடங்கு . 
பூச்சி , புழு . 
செயலாற்றல் . 
வினைக்கருவி , தொழிற்கருவி 
தொழிற்றலைவன் , பிள்ளை 

யார் . 
செயல்கடந்தோன் . 
வினைவழி . 
முடிசூட்டல் , 
முடியணிந்தோன் . 
முடி . 
முடியுடைத்தலைவன் , அரசன் . 
முடிசூட்டிய ஆட்சி , அர 

சாட்சி . 
முடியிழப்பு 
விளையாட்டு , மகளிர்விளை 

யாட்டு . 
கழுத்து . 
வீடு , இல்லம் .. 
தேய்பிறை . 
கறுப்பு , 
கருநிறத்தன் , திருமால் , 

என் . 


. 


கிரீடாபங்கம் 
கிரீடை 


கிரீவம் 
கிருகம் 
கிருட்டின பக்கம் , 

கிருஷ்ண பக்கம் 
கிருட்டினம் 
கிருட்டினன் , 

கிருஷ்ணன் 
கிருட்டினாசிநம் , 

கிருஷ்ணாஜி 
கிருஷ் 


கணல 


} 


மான்தோல் 
பயிர் , உழவு , பயிர்செய்கை 


. 


கிலேசம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கருக 


பயிர்செய்வோன் , உழவன் . 


உழுதரிலம் . 


} 


கண்ணன் பிறந்தநாள் . 
கரும்பாம்பு. 
செய்யப்பட்டது , நெய் . 
செய்பவர் . 
நல்லிலக்கணம் . 
பயனடைந்தவன் . 
செயல் . 


} முருகன் , 


கிருஷிகன் 
கிருஷ்டம் 
கிருஷ்ண சயந்தி 
கிருஷ்ண சர்ப்பம் , 

கிருஷ்ண நாகம் 
கிருதம் 
கிருதர் 

ருதலட்சணம் 
கிருதார்த்தன் 
கிருதி 
கிருத்திகாசுதன் , 
கிருத்திகாசூனு 
கிருத்திமம் , 
கிருத்திருமம் 
கிருத்தியம் 
கிருபணசிரோன் 

மணி 
கிருபன் 
கிருபாகடாட்சம் 
கிருபாகரன் 
கிருபாநாயகி 
கிருபாமூர்த்தி 
கிருபை 
கிரௌஞ்சம் 
கிலம் 
சிவி 
திலீபதை 
கிலிபம் 
கிலேசம் 


கடமை , செயல் , பொய் , வஞ் 

சனை . 
செய்கை , தொழில், சடங்கு . 
பெரும் பிசினன் . 
அருள 

ளாளன் . 
அருட்பார்வை . - 
அருளாளன் , இறைவன் , 
அருட்டலைவி , இறைவி . 

ருளுருவினன் , கடவுள் 
அருள் , இரக்கம் , தண்ணளி . 
அன்றில் பறவை , ஒருாலை . 
கழிவு , அழிவு , சிறுமை . 
அச்சம் . 
அலித்தன்மை. 


அச்சம் , கவலை , துன்பம். 


கருஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கீ 


கீசகம் , 


குரங்கு . 


கீசம் 
கீடம் 
கீணம் , 


புழு . 
கேடு , சிதைவு . 


க்ஷணம் 


தீணர் , 


எளியர் , கீழோர் . 


ஹீணர் 
கீதசாத்திரம் 
கீதஞானம் 


கீதம் 


சை நூல். 
இசையறிவு . 
இசை , இசைப்பாட்டு ., 
இசைக்கருவி . 


கீதவாத்தியம் 


கீர்த்தனம் , 


கீர்த்தனை 


கீர்த்தி 


கீர்த்திமான் 
கீலகம் 
கீலம் 


புகழ்ச்சி , புகழ்ப்பா .. 
புகழ் , இசை , 
புகழுடையான் . 
ஆணி , பொருத்து . 
கிழிவு, கீற்று , அழிவு . 


கு 


குகம் , 
குஹ்யம் 


குகுரன் 
குகை 


மறைவு , மறைவிடம் . 
நாய் . 
முழைஞ்சு. 


குக்குடத்துவசன் 


சேவற்கொடியோன் , முரு 


கன் . 


குக்குடம் 
குசக்கிரந்தி 
குசம் 


கோழி . 
தருப்பை முடிச்சு . 
புனல் , தர்ப்பைப்புல் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


குணவதி 


கரு ... 


} 


குசலம் 
குசலர் 


குசலை 


குஞ்சரி 


வளைவு . 


குசம் , 
குயம் 

முலை , கொங்கை . 
நலம் , நன்மை . 

திறமையாளர் , அறிஞர் . 
குசலவித்தை 

சூழ்ச்சித் திறன் . 

தடை . 
குசன் 

செவ்வாய் . 
குசால் ( இந்து . ) விளையாட்டு ,உள்ளக்கிளர்ச்சி 
குசினி ( போர்த்துக்.) சமையலறை . 
குசுமம் 

மலர் . 
குஞ்சரம் 

யானை . 

பெண்யானை . 
குஞ்சித நிருத்தம் ஒருகாற் ராக்கியாடல் . 
குஞ்சி தபாதம் 

தூக்கிய திருவடி , 
குஞ்சிதம் 

சேரன் , 

மேற்கு . 
குடார்த்தகோளம் . நிலத்தின் மேற்பாதி 
குடகோளார்த்தம் உருண்டை . 

வட்டம் , வளைவு . 

இலைக்குடில். 
குக்ஷி , 

அகடு , வயிறு . 
குட்சி 
குஷ்டம் 

தொழுநோய் , பெருநோய் . 
குணசாலி , 

நல்லான் . 
குணசீலன் 
குணஷ்டை 

தொல்லை , துன்பம் . 
குணதிசை 

கிழக்கு . 
குணபேதம் 

குணவேறுபாடு . 
குணவதி 

நல்லாள் . 


குடகன் 


குடதிசை 


குடிலம் 
குடீரகம் 


} 
} 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( குணாத 


குணாதீதம் 
குணாதீதன் 
குணார்த்த கோளம் 


குணாலயன் 
குதபம் 
குதம் 
குதர்க்கம் 
குதுகலம் , 

குதூகலம் 
குந்தமம் 
குபலம் 
குபேரன் 


குணங்கடந்தது . 
கடவுள் . 
நிலத்தின் கீழ்பாதி 

உருண்டை . 
கடவுள் . 
தருப்பைப்புல் . 
எருவாய் , மலவாய் . 
அழிவழக்கு . 
பெருங்களிப்பு , பெருமகிழ்வு . 


} 


பூனை . 


குமரன் , 

குமாரன் ) 
-குமரி , 

குமாரி 
குமுதசகாயன் , 
குமுதபதி , 
குமுதபாந்தவன் 
கும்பகம் 


ஆற்றல் இன்மை . 
பெருஞ்செல்வன் , செல்வக் 

கடவுள் . 
முருகன் , இளையன் , ஆண் 

மகன் , புதல்வன் , மகன் . 
நங்கை , மணமாகாப் பெண் ,, 
புதல்வி , மகள் , 


திங்கள் , மதி , நிலவு . 


கும்பதட்சணை 
கும்பம் . 
கும்ப வத்திரம் 
கும்பாபிஷேகம் 
கும்பீரம் 
குரகதம் 
( குரங்கம் 


மூச்சுக்கட்டல் , மூச்சை 

அசைவற நிறுத்தல் . 
குடத்திடும் பொன் . 
குடம் . 
குடத்துணி . 
குடமுழுக்கு . 
முதலை , 
குதிரை, 
மான் . 


குரூ ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ச CO 


குருகடாட்சம் 
குருசந்தானம் 
குருசந்நிதானம் 
குரு சேவை 


குரு நிந்தை 
குருபக்தி , 

குருபத்தி 
குருபதம் 
குருபத்தினி 


} 


ஆசிரியனருட் பார்வை . 
ஆசிரியன் வழி , குருவழி . 
சிரியன் திருமுன் . 
ஆசிரியற்பணி , ஆசிரிய 

வணக்கம் . 
குருவைப் பழித்தல் . 
ஆசானிடத்தன்பு , குருவினி 

டத்தன்பு . 
வீடுபேறு , 
ஆசான் மனைவி , குருவின் 

மனைவி . 
குரு முதல்வன் . 
ஆசான்மகன் , குருவின்மகன் . 
பெரியார் வழிபாடு , குருவழி 


குருபரன் 
குருபுத்திரன் 
குருபூசை 


பாடு , 
துத்த நாகம் . 


. 


குருப்பிபம் 
குருப்பிரசாதம் 
குருமூர்த்தம் 
குருமூலம் 
குருலிங்கசங்கமம் 


குருவசநம் , 

குருவாக்கு 
குருவாரம் 
குருவுபதேசம் 
குரூபம் 
குரூபி 
குரூரம் 


ஆசானருள் , குருவருள் . 
ஆசிரியவடிவம் . 
ஆசான்வழி , குருவழி . 
குருவும் , சிவனும் , அடியா 

ரும் . 
குருமொழி , 
வியாழக்கிழமை . 
ஆசிரியன் அறிவுரை . 
அழகின்மை . 
உருவிலி, அழகிலி . 
கொடுமை , அஞ்சாமை , தறு 

கண் . 
கொடுங்கொலை 


குரூரவதை 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( குரோட்ட 


குரோட்டம் 
குரோதம் 
குரோதி 
குலசன் 
குலத்திரீ, 

குலஸ்திரி 
குலவித்தை 
குலாங்கிஷம் 
குலாசாரம் 
குலாதிக்கம் 


நரி , பன்றி . 
உட்பகை . 
பகைவன் . 
நற்குலத்தில் பிறந்தவன் 
குலமகள் . 
குலப்பயிற்சி , குலத்தொழில் . 


} 


மறைவு . 


குலாபிமானம் 


குலாலன் 


குலநடை , குலவொழுக்கம் . 
குலத்தலைமை , குலப் 

பெருமை . 
குலப்பற்று . 
குயவன் . 
சிவப்பு . 
குதிரை . 
வேற்கையன் , முருகன் . 
வேற்படை . 


குலிகம் 
குலிங்கம் 
குலிசபாணி 
குலிசம் 
குலீநசம் 
குல்லா ( இந்து .) 
குவரம் 
குவாகுலம் 
குவிரம் 
குளிகை 

. 
குளிசம் , 


குனியம் } 


தலைப்பாகை , தொப்பி . 
துவர்ப்பு . 
ஒட்டகம் . 
காடு , 
மாத்திரை. 
வளையம் , மறைமொழித்தகடு. 
நண்டு . 
இகழ்ச்சி , 
அருவருப்பு . 
சூலை , வயிற்றுவலி. 


குளீரம் 
குற்சநம் 
குற்சிதம் 
குன்மம் 


கேசர ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கூ 


கூசிகை 


எழுதுகோல் . 


} பூசுணி . 


சிவன் , ஆழ்ந்த நெஞ்சுடை 

யான் , 
கள்ளவழி , கூடாவழி . 
மேல்வீடு , நிலவறை . 
நீர் , கிணற்றி லுண்டாயது . 


கூசுமாண்டம் , 

கூஷ்மாண்டம் 
கூடகிருதயன் , 

கூடகிருதன் 
கூடமார்க்கம் 
கூடாகாரம் 
கூபகம் 
கூபம் , 

கூவம் 
கூபாங்கம் 
கூபாரம் 
In LOLO 
கூர்ச்சம் 
கூர்த்தம் 
கூர்மம் 


கிணறு . 
மயிர்ப் பொடிப்பு . 


கடல் . 
பெருங்குளம் . 
தருப்பை , மயிர் . 
விளையாட்டு . 
ஆமை . 
கே 


கேகம் 
கேகயம் 
கேகி 
கேசகன் 
கேசகீடம் 
கேசபந்தம் 
கேசபந்தி 
கேசபாரம் 
கேசம் 
கோரம் 


வீடு , 
மயில் . 
மயில் . 
குடி . மகன் , மயிர்வினை ஞன் . 
பேன் . 
மயிர்முடி . 
மயிரொழுங்கு . 
கூந்தற்சுமை . 
மயிர் . 
அரிமா , பிடரிமயிர் , பூந்துகள். 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கேசரி 
கேசவன் 


அரிமா , குதிரை, 
சோழன் , திருமால் . 
திருமால் , அரிமா . 
துன்பம் , இடர் , குற்றம் . 
மயில் , மலை . 
சிவன் : 


பொன் . 


கேதம் 
கேதாரம் 
கேதாரன் 
கேமம் , 

ஹேமம் 
கேரளன் 
கேலி 
கேவல ஞானம் 
கேவலநிலை 


சேரன் , மலையாள நாட்டான் , 
பகடி , இகழ்ச்சி . 
இரண்டன்மை . 
தனிநிலை , அறியாமைநிலை , 

மறைப்புநிலை . 
சிறுமை , தனிமை . 
கீழ்நிலை . 


கேவலம் 
கேகவலாவத்தை 


கை 


கைங்கரியம் 
கைடவாரி 


கைதவம் 


கைரவி 


தொண்டு , பணி , 
கைடவன் என்னும் அவுணனை 

அழித்த திருமால் . 
பொய் , வஞ்சனை 
திங்கள் . 
கைகொடுத்தல் . 
சிவபெருமான் . 
தனிமை, வீடுபேறு, 
நுட்பம் . 


கைலாகு (இந்து 
கைலாசநாதன் 
கைவல்லியம் , 
கைவல்யம் 


கோதண்ட ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கருக 


கோ 


குயில் . 


கோகநகம் , 
கோகந்தம் 

செந்தாமரை , செவ்வாம்பல் . 
கோகநகை 

திருமகள் . 
கோகந்தன் 

சிவன் . 
கோகபந்து 

பகலோன் . 
கோகயம் 

தாமரை . 
கோகிரம் 

நதிக்கால் . 
கோகிலம் 
கோகில கோலாகலம் குயில் முழக்கம் .. 
கோகுலன் 

இடையன் , ஆக்காப்போன் . 
கோசகம் 

முட்டை , குறி . 
கோசம் 

நூல் , உடம்பு , யாக்கை , குறி , 

கருப்பை , முட்டை . 
கோசரம் 

அறியத்தக்கது , கோள் நிலை . 
கோசரித்தல் 

புலனாதல் , தோன்றுதல் . 
கோசலம் 
கோசாங்கம் 

நாணற் புல் . 
கோசிகம் , 

பட்டு , பட்டாடை . 
களசிகம் 
கோடம் , கோஷம் முழக்கம் , பேரோசை . 
கோஷ்டம் 

கூட்டம் , மணப்பொருள் , 
பேரொலி . 


ஆனீர் . 


.ف 



கோஷ்டி 
கோடி 


நூறு நூறாயிரம் . 


கீரி , சடை . 


கோடீரம் 
கோடீரன் 
கோண்டன் 
கோதண்டபாணி 


இந்திரன் . 
கீழ் மகன் . 
விற்கையன் . 


கசுல 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( கோதண் 


கோதண்டம் 
கோதனம் 


வில் , 
ஆவின் கன்று . 


கோதா 


உடும்பு . 


கோதானம் 


கோத்திரம் 
கோபகன் , கோபன் 
கோபகன்னிகை 
கோபச்சுவாலை 
கோபம் 
கோபாக்கினி 
கோபாலன் 
கோபி 
கோபிகாஸ்திரீ , 

கோபிசை 
கோபுரம் 
கோமய்ம் 
கோமலம் 
கோமளம் 
கோமாமிசம் 
கோரட்சகன் , 

கோரட்சன் 
கோர தந்தம் 
கோரம் 
கோரரூபம் 
கோவர்த்தனர் 
கோவிதம் 
கோவி தன் 
காளகை , 
கோளம் 


ஆவை அறமாகக்கொடுத்தல் , 

ஆன்கொடை . 
குலம் , வகுப்பு , மரபு . 
இடையன் . 
இடைப்பெண் .. 
சினத்தீ . 
சினம் , வெகுளி, சீற்றம் . 
வெகுளித்தீ . 
இடையன் , கண்ணன் . 
சினக்காரன் , திருமண் . 

டைச்சி . 
கொடுமுடி . 
ஆனீர் , சிறுநீர் , 
சாணம் . 
இளமை , அழகு , மென்மை . 
மாட்டிறைச்சி . 
இடையன் , சிவன் . 
நச்சுப்பல் . 
கொடுமை , அச்சம் . 
அச்சவடிவம் , அழகில்வடிவம் . 
இடையர். 


} 


கலையறிவு . 


அறிஞன் . 
உருண்டை , வட்டம் . 


சகசரி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


காக 


கௌ 


கௌசல்யம் 
கௌஞ்சிகன் 
கௌண்டிகர் 
கௌ தூகலம் , ) 

குதூகலம் 
கௌந்தி 
களபீனம் 
கௌரவம் 
கௌரி 
கௌவியம் , 

கவ்வியம் 
கௌளி 
கௌளிசாஸ்திரம் 
கௌளி தம் 


திறமை . 
பொன் வினைஞன் . 
தோல் வினைஞர் . 
பெருமகிழ்வு , பேருக்கம் . 
பெண்துறவி , தவப்பெண் . 
கீழுடை , கோவணம் . 
மேன்மை , பெருமை . 
இறைவி , உமை . 
ஆவினைந்து , நானம் . 


} 


பல்லி . 
பல்லி நூல் . 
உண்ணல் . 


சக 


சககமனம் 


சககாரி 
சகசட் 
சகசண்டி 
சகசமலம் 


கூட , உடன் . 
உடன் செல்லல் , உடன்கட் 

டையேறல் . 
துணைக்கருவி . 
பகலோன் , வெய்யோன் .. 
முருடன் , வெட்கமற்றோன் . 

. 
உடன்றோன்று மலம் , 

இயற்கை மலம் , 
இயற்கை, ஒற்றுமை 
உடன்திரிதோழன். 
உடனிகழ்வது. 


} 


மை . 


சகசம் , 

ஸகஸம் 
சகாரன் 
சகசரி தம் 

11 


ககஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சகசை 


சகசை 


சகஸ்ரநாமம் 


உடன் பிறந்தவள் . 
ஆயிரந் திருமொழி , ஆயிரந் 
திருப்பெயர் . 


ஆயிரம் . 


வண்டி . 


உலக முழுவதும் . 
திருமகள் , நிலமகள் . 
உலகம் . 


சகஸ்ரம் 
சகடம் , 
சகடு , 
சகடை 
சகதண்டம் 
சகதேவி 
சகத்து , ஜகத் 
சகநாதன் , 

ஜகநாதன் 
சகநிஷ்டை 
சகப்பிராந்தி 
சகமார்க்கம் 
சகமோகம் 
சகம் , ஜகம் 
சகலகம் 
சகலகுண 

சம்பன்னன் 
சகலத்யாகம் 


திருமால் , கடவுள் . 
இடையறாத் தவநிலை . 
உலகமயக்கம் . 
தோழமைநெறி . 
உலகப்பற்று , 
உலகம் . 
வெள்ளாட்டுக்கடா . 


சகலநிலை 
சகலம் 
சகலர் 
சகலவியாபி 


தக்கோன் , சிறந்தோன் . 
முற்றத்துறத்தல் , முழுத் 

துறவு . 
சிறி தறிவுநிலை . 
எல்லாம் . 
மும்மலத்தர் . 
எங்கும் நிறைந்தவர் , 

கடவுள் . 
கூடவிருத்தல் , உடனுறை தல் , 
பழக்கம் , சேர்க்கை , நட்பு . 


சகவாசம் 


சகோத் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கசு ங 


} 


சகள நிஷ்களம் , 
வியத்தா வியத்தம் ) 
சகளமங்களம் 
சகளம் , வியத்தம் 
சகளன் 
சகளோபாசனை 
சகனம் 
சகன் 


சகா 


சகாப்தம் 


சகாயம் 


சகார்த்தம் 
சகி , சக 
சகிதம் 
சகித்தல் 
சகித்துவம் 
சகுடம் 
சகுணம் 
சகுந்தம் 
சகுனம் 
சகோதரத்துவம் 
சகோதரம் 
சகோதர வாஞ்சை 
சகோதரன் 


உருவருவம் . 
இன்பவடிவம் . 
உருவம் . 
தலைமைச்சிவன் . 
திருவுருவ வழிபாடு , 
கடி தடம் . 
கூட்டாளி , தோழன் . 
தோழன் , துணை . 
ஆண்டு , நூறாண்டு . 
உதவி , துணை , நயம் , 

நன்மை , மலிவு , பயன் . 
உடனிகழ்ச்சிப்பொருள், 
தோழி . 
உடன் . 
பொறுத்தல் . 
தோழமை . 
சேம்பு . 
குணத்தோடு கூடியது . 
பறவை , கழுகு . 
குறி . 
உடன் பிறப்பியல் . 
உடன்பிறப்பு . 
உடன் பிறப்பன்பு . 
உடன் பிறந்தான் , தமையன் , 

தம்பி . 
உடன் பிறந்தாள் தமக்கை , 

தங்கை . 
கூடத்தோன்றியவை . 
குடும்பம் . 


சகோதரி 


. 


சகோதி தம் 
சகோத்திரம் 


கசு ச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 
சை 


( சகோரம் 


} 


சகோரம் 
சக்கர தரன் , 

சக்கர தாரி 
சக்கரபாணி 
சக்கரம் 
சக்கரவர்த்தி , 

சக்கிரவர்த்தி 
சக்கரவாளம் , 

சக்கிரவாளம் 
சக்கராகாரம் 
சக்கராயுதம் 
சக்கராயுதன் 
சக்கிரமுகம் 
சக்கு 
சக்தி 
சங்கடம் , சங்கட்டம் 


நிலாமுகி , நிலாமுகிப்புள் . 
திருமால் . 
திருமால் . 
உருளை , வட்டம் . 
தனியரசாள்வோன் , மன்னர் 

மன்னன் , அரசர்க்கரசன் . 
வட்டவடிவு . 
வட்டவடிவு . 
எறிவளையம் , ஆழி . 
திருமால் . 
பன்றி . 
கண் . 
ஆற்றல் , வல்லமை , வலி . 
நெருக்கம் , துன்பம் , கேடு , 

வருத்தம் . 
கண் டு தல் . 
நட்பு . 
செய்தி . 
உயிர்களிடத் தன்பு . 
இயங்குதிணைப்பொருள் , 

அசைவன . 
யாறு கடலொடு கூடுமிடம் , 

கூடுகை . 
சிவவடிவம் . 
சிவனடியார் . 
சங்கு , கழகம் , கூட்டம் , அவை . 
கலப்புக் குலம் , 


சங்கடாட்சம் 
சங்கதம் 
சங்கதி , 

சங்கதை 
சங்கமபக்தி 
சங்கமம் , ஜங்கமம் 


சங்கமம் 


சங்கமரூபம் 
சங்கமர் 
சங்கம் 
சங்கரஜாதி 


சங்கீத ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சங்கரம் 
சங்கரன் 
சங்கரி 
சங்கரித்தல் 
சங்கருடணம் 
சங்கலம் 
சங்கலீகரணம் 
சங்கற்ப சம்பவம் 
சங்கற்பம் 
சங்கா தம் 
சங்கார கர்த்தா 
சங்காரம் 
சங்காலம் 
சங்கிதை 
சங்கித்தல் 
சங்கியை 
சங்கிரகம் 
சங்கிரமம் 
சங்கிரம்பம் 
சங்கிராந்தம் , 
சங்கிராந்தி 


கலப்பு . 
சிவன் , நன்மை செய்வோன் . 
உமை , இறைவி , அழி . 
அழித்தல் . 
இழுத்தல் . 
எண் கூட்டுதல் , 
முறையிலாச் சேர்க்கை . 
எண்ணியவாறு நிகழ்தல் . 
நினைப்பளவு . 
கூட்டம் , அழித்தல் . 
அழித்தற் கடவுள் . 
இறுதி , அழிவு . 


விரைவு . 


தொகுதி , வரலாறு . 
ஐயுறல் , பெருமைப்படுத்தல் . 


எண் . 


சங்கிராமம் 
சங்கிரீடணம் 
சங்கிருதம் 
சங்கீத கோலாகலன் 
சங்கீத சபை , 

சங்கித சாலை 
சங்கீத சாகித்யம் 
சங்கீத நிபுணர் 


சுருக்கம் . 
கலப்பு , திங்கட்பிறப்பு . 
தொடக்கம் . 
திங்கட்பிறப்பு , ஒன்றினின் 
றும் பிறிதொன் றன்கட் 
செல்லல் . 
போர் , மலைமேல் வழி . 
விளையாட்டு . 
கலப்பு . 
இசை விருப்பன் . 
இசைக்கழகம் , இசையாங்கு . 

. 
இசைப்பயிற்சி . 
சைவல்லுநர் . 


கசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சங்கீத பாட 


இசைவாணர் . 


சை . 


சங்கீத பாடகர் 
சங்கீதம் 
சங்கீத ரத்நாகரம் 
சங்கீதலோலன் 
சங்கீத வாத்தியம் 
சங்கீரணம் 
சங்கீர்த்தனம் 
சங்கு நாதம் , 

சங்க நாதம் 
சங்குலம் 
சங்கேதம் 


} 


சைநூல் , 
இசை விருப்பன் , 
இசைக் கருவி . 
கலப்பு , நெருக்கம் . 
புகழ்ச்சி , புகழ்தல் . 
சங்கு ஓசை . 
கூட்டம் . 
குறியீடு , நினைவு , குழூஉக் 

குறி , ஏற்பாடு . 
எண் , ஐயம் , அச்சம் . 
ஐயமின்மை . 
கூச்சம் , வெட்கம் , உட்குதல் . 


சங்கை 
சங்கையீனம் 
சங்கோசம் 
சங்கோபனம் 
சசகம் 
சசம் 


மறைவு . 


சசிகாந்தம் 
சசிசேகரன் , 

சசிதரன் 
சசிபூஷணன் 
சசிப்பிரபை 
சசேலம் 
சச்சனம் 
சச்சிதம் 
சச்சிதானந்தம் 
சச்சி தானந்தன் 


முயல் . 
முயல் , 
நிலவு , திங்கள் , இந்திராணி . 
நிலாமணிக் கல் . 
பிறைசூடி , சிவன் , 
மதிசூடி , சிவன் . 
நிலவு . 
உடை , 
காவல் . 
அழகு . 
உண்மை பறிவின்பம் . 
உண்மையறிவின்ப வடிவி 
னன் , சிவன் . 


சடாட்சரம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சஸ்திரம் 
சஞ்சயம் 
சஞ்சரம் 
சஞ்சரி 
சஞ்சரிகம் 
சஞ்சரித்தல் 


சஞ்சலம் 


சஞ்சலை 
சஞ்சாரகன் 
சஞ்சாரணம் 
சஞ்சாரப்பிரேதம் 
சஞ்சித கருமம் , 
சஞ்சித கன்மம் 
சஞ்சிதம் 
சஞ்சேபம் 
சடத்துவம் 
சடபதார்த்தம் 


அம்பு , கைவிடாப்படை . 
கூட்டம் . 
அசைவு , உடல் , வழி . 
தேனீ . 
வண்டு . 
இயங்குதல் , திரிதல் , குடி 

யிருத்தல் . 
கலக்கம் , கவலை , துன்பம் , 

அசைவு , 
திருமகள் . 
நடத்துவோன் . 
நடத்துதல் . 
நடைப்பிணம் . 
தொகைவினை , பொதிவினை . 
ஈட்டியது , எஞ்சியது . 
சுருக்கம் . 
பருப்பொருட்டன்மை . 
அறிவில் பொருள் , பருப் 


} 


பொருள் . 


உடல் , அறிவில் பொருள் . 


வயிறு . 


} 


சடம் 
சடரம் , ஜடரம் 
சடராக்கினி, 

ஜடராக்கினி 
சடபம் 
சடலம் 
சடவஸ்து 
சடாங்கம் 
சடாங்கன் 
சடாட்சரம் 


வயிற்றுத்தீ , அகட்டுத்தீ. 
அறிவில்வடிவம் . 
உடல் . 
அறிவில்பொருள் . 
ஆறு றுப்பு . 
சிவன் . 
ஆறெழுத்து . 


जाभ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சடாட் 


சடிலம் 


சட்சு 


சடாட்சரன் 

முருகன் , 
சடாதாரி 

சடை முடியன் , சிவன் . 
சடாமகுடம் 

சடைமுடி . 
சடாலம் 

ஆலமரம் . 
சடானனன் 

ஆறுமுகன் , முருகன் . 

குதிரை, சடை , நெருக்கம் . 
சடுதி , சடிதி ( இந்து . ) விரைவு . 
சடுலம் 

நடுக்கம் . 
சடுலை 

மின்னல் . 
சட் , ஷட் 

ஆறு . 
சட்கம் 

ஆறு . 
சட்கருமம் 

அறுதொழில். 

கண் , 
சட்சுதீக்ஷை 

அருட்பார்வை , கண்ணருள் . 
சஷ்டி 

ஆறு , 
சஷ்டி யப்தபூர்த்தி அறுபதாமாண்டு நிறைவு . 
சண்டப் பிரசண்டம் மிகுவிரைவு. 
சண்ட மாருதம் 

பெருங்காற்று , கடியகாற்று , 

புயற்காற்று . 
சண்டம் 

விரைவு , சினம் , 
சண்டவேகம் 

மிகுவிரைவு . 
சண்டாளம் 

தீமை , புலைத் தன்மை , நம்பிக் 

கேடு , நன்றியில் 

செயல் , இழிவு . 
சண்டாளர் 

தீவினையாளர் , இழிஞர் . 
சண்டாளி 

தீயவள் , நன்றியிலாள் . 
சண்டி 

சுணையற்றவள். 
சண்டிகை 

காளி , இறைவி .. 
சண்டித்தனம் 

முருட்டுத்தன்மை . 


கைக் 


சதுஷ் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கசுக 


சண்முகன் , 

ஷண்முகன் 
சதகோடி 
சதசு 
சததம் , சதா 
சத்தாரை 
சதபத்திரம் 
சதம் 
சதாகதி 


சதாஸ்தி 


ஆறுமுகன் , முருகன் . 
நூறு கோடி , 
அவை . 
எப்பொழுதும் . 
இடி , 
தாமரை , கிளி , மயில் . 
நூறு , நிலை . 
ஒயாநடை , மாறா நடப்பு , 

காற்று . 
எப்பொழுது மிருத்தல் , 

நீங்கா இருப்பு . 
இடையறாவின்பம் . 
பேரின்ப வடிவினன் , நான் 

முகன் . 
நிலையாயுள்ளவன் . 
திருமால் . 
கற்புடையாள் , இறைவி , 

அழிவு , வஞ்சனை , சூழ்ச்சி . 
கற்புடைமை. 
சிவன் . 
கணவன் மனைவிக்குள்ள 
வுரிமை . 


சதானந்தம் 
சதானந்தன் 


சதாபதி 
சதாவர்த்தன் 
சதி 


சதித்துவம் 
சதிபதி 
சதி புருஷ நியாயம் 


உவமை . 


காற்று . 
நான்கு . 


சதிரிசம் 
சதீலம் 
சது 
சதுட்கம் , 

சதுஷ்கம் 
சதுஷ்பதம் , 
சதுஷ்பாதம் 


சங்கம் } 


நான்கு . 


நான்மடங்கு கொண்டது , 
நாற்காலுடையது . 


கஎப் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நான் முகன் , அயன் , 


சதுமுகன் , 

சதுர்முகன் 
சதுரங்கசேனை , 
( இரத கஜ துரக 
பதாதி ) 
சதுரங்கம் 


நால்வகைப்படை ( தேர் , 

யானை , பரி , காலாள் . ) 
நாற்கோணம் , நால்வகைப் 


படை . 


சதுரம் 


சதுரர் 
சதுருபாயம் 
சதுர் 
சதுர்க்கதி 
சதுர்த்தசம் 
சதுர்த்தசி 
சதுர்த்தம் 
சதுர்ப்புயன் 


அறிவுடைமை , திறமை , நாற் 

பக்கம் . 
அறிஞர் , திறனாளர் , வல்லவர் . 
நால்வகைச் சூழ்ச்சிகள் . 
திறம் , நான்கு . 
ஆமை . 
பதினான்கு . 
பதினான்காம் நாள் . 
நான்காவது . 
நான்கு தோள்களுடையவன் , 

திருமால் , சிவன் . 
உறுதிப்பொருள் நான்கு . 
நற்செய்கை , நல்வினை . 
ஏழுடையது . 
சொற்பொருள் உணர்த்தும் 
தால் , 

. 
சொல்லிலக்கணம் , ஒலி இலக் 


சதுர்வித 

புருஷார்த்தம் 
சத்கருமம் 
சத்தகம் , சப்தகம் 
சத்தசங்கிரகம் 


சத்த சமுத்திரம் , 

சத்த சாகரம் 
சத்தசாஸ்திரம் 


கணம் . 


சத்தசுரம் 
சத்தப் பிரமாணம் 


ஏழிசை. 
உரையளவை ( தரு . ) 


சநம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சத்தம் , சப்தம் 
சத்தன் 
சத்தார்த்தம் 
சத்தாவத்தை 


ஓசை , ஒலி , எழு , 

சொல் . 
சிவன் . 
சொற்பொருள் . 
உயிரின் எழுவகை நிலை . 
வல்லமை , ஆற்றல் , இறைவி 


ச 


( 
6 
( 
5 
. 


குதிரை, 


. 


சத்தித்தல் 


சத்திநிபாதம் 
சத்திய நிருவாணம் 
சத்திய பாவனை 
சத்தியப் பிரமாணம் 
சத்தியம் 
சத்தியவசனம் 


ஒலித்தல் , ஆர்த்தல் , இரை தல் , 

முழங்கல் . 
அருள்வீழ்ச்சி . 
பிறவியறுத்தல் . 
மெய்ந்நினைவு . 
மெய்ம்மொழி , மெய்யுறுதி . 
உண்மை , ஆணை , மெய் . 
மெய்ம்மொழி , உண்மை 

யுரை . 
நெறிநிற்பவன் . 
உணவுச்சாலை , ஊட்டுப்புரை , 

சாவடி , குடை 
கத்தி , படைக்கலன் . 
புண் மருத்துவம் . 


சத்திய விர தன் 
சத்திரம் 


சத்திரம் , சஸ்திரம் 
சத்திர வைத்தியம் 
சத்திராதி , 
சத்துரு 


பகைவன் . 


சதது 





சத்துவகுணம் 
சத்துவம் 
சநநம் , ஜனனம் 
சநாடமி , 
சந்மபூமி 


வலிவு , சாரம் , அறிவு , 

உண்டைம . 
அமைதித்தன்மை . 
வலிமை , இயல்பு , பண்பு . 
பிறப்பு : 
பிறந்த இடம் , 

. 
மக்கள் , ஆள் , கூட்டம் , இனம் . 


சநம் 


கஎ 2 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சநார்த் 


சநார்த்தனன் 
சநித்தல் 
சந்ததம் 
சந்ததி 


திருமால் . 
பிறத்தல் . 
எப்பொழுதும் . 
வழிவழி , பிள்ளை , எச்சம் , 
கால்வழி . 


தேர் . 


சந்தநம் 
சந்தம் 
சந்தர்ப்பணம் 
சந்தர்ப்பம் 
சந்தாபம் 
சந்தானம் 
சந்தான விருத்தி 
சந்தானாசாரியர் 


சந்தி 
சந்தித்தல் 


சந்தியட்சரம் 
சந்தியா 


அழகு , நிறம் , செய்யுளோசை . 
மகிழ்வித்தல் , 
சமயம் , அற்றம் , நேரம் . 
குவருத்தம் , வெப்பம் . 
வழிவழித் தொடர்பு . 
வழிவழிப் பெருக்கம் . 
வழிவழி ஆசிரியர் , சித்தாந்த 

ஆசிரியர் , 
மாலைப் பொழுது , இசைப்பு . 
எதிர்ப்படுதல் , கூடுதல் , 

காண்டல் . 
கூட்டெழுத்து , 
நன்றாக நினைத்தல் , காலை 

மாலை . 
மாலைநேரம் , மாலைக்காலம் . 
காலை மாலை வழிபாடு . 
திங்கட்கூறு , இடகலை , மதிக்கலை . 
பிறைவடம் . 
நிலாமுற்றம் . 
பிறையணிந்தோன் , சிவன் . 
உடை , சிவன் . 
பிறை வழிபாடு , பிறை 
காண்டல் . 


சந்தியாகாலம் 
சந்தியாவந்தனம் 
சந்திரகலை 
சந்திரஹாரம் 
சந்திரசாலிகை , 

சந்திரசாலை 
சந்திரசூடன் 
சந்திரசேகரி 
சந்திர தரிசனம் 


சந்நாகம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஎக 


சந்திர திலகம் 
சந்திரப் பிரகாசம் 
சந்திர மண்டலம் 
சந்திரமானம் 
சந்திரம் 


வட்டப்பொட்டு . 
மதியொளி , நிலாவொளி . 
சிலாமண்டலம் . 
திங்கள் வழியளவு . - ( பரிபா .) 
பொன் , மயிற்றோகைக்கண் , 

அழகு . 
திங்கள் உலகு , அம்புலி 


சந்திர லோகம் 


யுலகம் . 


சந்திர விம்பம் 
சந்திரன் 


திங்களின் நிழல் . 
திங்கள் , தண்கதிர் , நிலவு , 

மதி , அம்புலி , பிறை , கலை 
யோன் , இரவோன் , அல 
வன் , அல்லோன் , 
கன் , குரங்கி , முயற்கூடு. 
பெயரெச்சம் . 


களங் 


நிலவு . 


சந்திராந்தம் 
சந்திரிகை 
சந்திரோதயம் 
சந்திரோபலம் 
சந்திவிக்கிரகம் 


சந்து 


} 


சந்துட்டம் , 

சந்துஷ்டி 
சந்தேக நிவாரணம் 
சந்தேகம் 
சந்தேக விபரீதம் 
சந்தோஷம் 
சந்நயம் 
சந்நாகம் 


நிலாத்தோற்றம் . 
நிலாவொளி மணிக்கல் . 
அடுத்துக் கெடுத்தல் . 
முடுக்கு , இயங்கும் உயிர் , 

தூது , பிளப்பு , பொருத்து . 
இண்டு , மூட்டு . 
மகிழ்ச்சி . 
ஐயந் தீர்த்தல் . 
ஐயம் , ஐயுறவு . 
ஐயந்திரிபு . 
மகிழ்ச்சி , உவகை, களிப்பு 
கூட்டம் . 
கவசம் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[சந்தில் 


} 


சந்நிதி , 

சந்நிதானம் 
சந்திபம் 
சந்நிபாதம் 
சந்தியம் 
சந்தியன் 
சந்தியாசம் 
சந்தியா சாஸ்ரமம் 
சந்நியாசி 
சந்நிரோதகம் 
சபதம் 


திருமுன் . 
உவமை 
ஒரு நோய் , இறங்குதல் . 

ண்டானது 
தந்தை . 
துறவு , துறவறம் . 
துறவி உறைவிடம் . 
துறவி . 
தடுத்தல் . 
ஆணை , உறுதிமொழி , வஞ் 
சினம் . 


சபதி 


விரைவு . 


சபம் , 

ஜெபம் 
சபரியை 
சபலம் 


} 


சபலை 


சபா , சபை 


சபாசநம் 
சபாநாதன் . 

சபாநாயகன் 
சபாபதி 


உருவேற்றல் . 
இறைவழிபாடு , 
நிறைவேறல் , வெற்றி , நடுக் 

கம் . 
திருமகள் , மின்னல் . 
அவை , மன்றம் , கழகம் , அரங் 

கம் . 
பணிவு . 
அவைத்தலைவன் , அம்பலக் 

கூத்தன் . 
மன் றவாணன் , அம்பல 

வாணன் . 
அவைக்களம் . 
அவைக்கினிமை . 
தீமொழி கூறல் , சினந்துரைத் 
தல் . 


} 


சபாமண்டயம் 
சபாரஞ்சிதம் 
சபித்தல் 


சமய ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஎரு 


சப்தசுரம் 
சப்ததாது 
சப்பிரமஞ்சம் , 

சப்ரமஞ்சம் 
சமகன் 
சமகாலம் 
சமகோலம் 
சமக்கிரம் 
சமஸ்கிருதம் 


ஏழிசை. 
ஏழு யாக்கைப்பொருள்கள் . 
ஒப்பனை செய்த கட்டில். 
தணிவு செய்வோன் . 
ஒத்த காலம் . 
பாம்பு . 


நிறைவு . 


நன்றாகச் செய்யப்பட்டது , 

வடமொழி , 
தொகுதி , எல்லாம் . 
தகுதி . 
ஒத்த தரை . 
பொறியை அடக்குவோன் . 
கழிந்தது , சென்றது. 
ஒப்பு . 
எல்லாம் . 


சமஷ்டி 
சமஞ்சசம் 
சமதளம் 
சமதன் 
சமதீதம் 
சமதை 
சமத்தம் , 

சமஸ் தம் 
சமத்தன் , 

சமர்த்தன் 
சமத்தானம் , 

சமஸ்தானம் 
சமத்துவம் 
சமபலம் 
சமபோகம் 
சமம் 
சமய தீட்சை 
சமப்பேதம் 


வல்லவன் , திறமையாளன் . 


} 


. 


தலைநகர் , அரசவை . 
ஒத்த உரிமை , ஒன் றுபடல் . 
ஒத்த வலிமை . 
ஒத்த இன்பம் . 
இலை , ஈடு ,மட்டம் , போர் ,நடு . 
சமயநெறி அறிவுறுத்தல் . 
கொள்கை வேறுபாடு , சால 

வேறுபாடு . 
கொள் கைப்பற்று . 


சமயமானம் 


கஎக 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சமயம் 


சமயம் 


சமயவாதி 
சமயவிகற்பம் 
சமயாசாரம் 
சமயாதீதன் 
சமயோசி தம் 


சமரசதத்துவம் 
சமரசம் 
சமரசர் 
சமரம் 
சமர்த்தநம் 
சமர்ப்பணம் 


பொழுது , நேரம் , காலம் , 

எல்லை , செவ்வி , கோட்பாடு , 
சமயக்கணக்கர் . 
கொள்கை வேறுபாடு . 
சமயவொழுக்கம் . 
சமயங்கடந்தவன் , கடவுள் 
காலப்பொருத்தம் , தக்க 

நேரம் . 
பொதுநிலையுண்மை , 
பொது , வேறுபாடின்மை . 
பொதுநோக்குடையவர், 
போர் . 
உறுதிசெய்தல் . 
உயர்ந்தோர்க்குக் கொடுத்தல் , 

ஒப்பித்தல் . 
கொடுக்கப்பட்டது , ஒப்புவிக் 

கப்பட்டது . 
மலத்தோடு கூடியது , 

.. 
தமன் . 
கூடியிருத்தல் . 
நீக்கமின்றி யிருத்தல் , கூட் 

டம் , ஒற்றுமை. 
முதற்காரணம் . 
விட்டுப்பிரியாமை . 
நல்வரவுடன் கூடியது . 
எழுத்துச் சேர்க்கை . 
கழகம் , கூட்டம் . 
செய்தி , நல்லொழுக்கம் . 
அமைதி , இணக்கம் , தணிவு . 
உடன்பாடு , தக்க விடை . 


சமர்ப்பிதம் 


சமலம் 


சமவர்த்தி 


சமவாசம் 
சமவாயம் 


சமவாயி காரணம் 
சமவேதை 
சமாகதம் 
சமாகாரம் 
சமாசம் , சமாஜம் 
சமாசாரம் 
சமாதானம் 


சமேதம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பொறு . 


சமிதம் 


சப 


சமாதி 

அமைதி , பிணக்குழி , பேசா 

திருத்தல் , இறப்பு . 
சமாநம் 

உவமை , ஒப்பு , இணை . 
சமாப்தம் , 
சமாப்தி 

முற்றுப்பெற்றது . 
சமாயுத்தன் 

கூடினவன் . 
சமாயோகம் 

ஒற்றுமை . 
சமாராதனை 

உளநிறைவு. 
சமார்ச்சனம் 

துடைத்தல் . 
சமாலம்பம் 

பூசுதல் . 
சமாலி 

பூச்செண்டு 
சமி , க்ஷமி 
சமிக்ஞை 

குறி காட்டல் . 
அமைதி . 

கூட்டம் , 
சமிதை 

வேள்விவிறகு , உலர்ந்தகுச்சி . 
சமீகம் 

போர் . 
சமீபம் 

அருகு , அண்மை , மருங்கு . 
சமீரணன் 

காற்று . 
சமீன் தார் 

நிலக்காரன் . 
சமுகம் 

நேர் , திருமுன் . 
சமுக்காளம் ( இந்து . ) கம்பளம் , விரிப்பு . 
சமுசாரம் 

இல்வாழ்க்கை . 
சமுச்சயம் , சம்சயம் 

கூட்டம் , ஐயம் . 

கூட்டம் . 
சமுத்தாநம் 

செய்துமுற்றல் , வளர்ச்சி , 
சமுத்திரம் 
சமூசரன் 

படைவீரன் . 
சபதி 

படைத் தலைவன் . 
சமேதம் 

கூடியிருத்தல் , 
12 


சமுதாயம் 


கடல் . 


கள அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சமை 


பொறுமை. 


சமை , க்ஷமை 
சம்ஸாரம் 
சம்ஸ்காரம் 
சம்பத்து 
சம்பந்தம் 


சம்பக்கம் 
சம்பந்தன் 
சம்பரம் 
சம்பராரி 
சம்பவம் 
சம்பாஷணம் , 

சம்பாஷணை 
சம்பாதகம் 
சம்பாதநம் 
சம்பாதிதம் 
சம்பாதித்தல் 
சம்பாவரும் 


குடும்பம் . 
வேள்வி வினை . 
செல்வம் . 
உறவு , பற்று , இயைபு , சார்பு , 

தொடர்பு, பொருத்தம் . 
நிறைவு , செல்வம் . 
நிறைவுடையோன் , செல்வன் . 
எண்காற்புள் , நீர் . 
காமன் . 
நிகழ்ச்சி , பிறப்பு , செயல் . 
உரையாடல் . 


உண்டாக்குகிறது . 
தேடுதல் . 
தேடப்பட்டது. 
ஈட்டல் , தேடல் , தொகுத்தல் . 
ஐயம் , தற்குறிப்பு , நன் 
கொடை . 


சேறு . 


சம்பாளம் 
சம்பிரகாசம் 
சம்பிரகாரம் 
சம்பிரதம் 
சம்பிரதாயம் 


மகிழ்ச்சி நகை . 
போர் . 
விளையும் விளைவு . 
தொல்வழக்கு , தொன்று 
தொட்ட வழக்கு , முன் 
னோர் நடை , 

முன்னோர் 
முறை , பண்டை முறை . 
மனக்களிப்பு , வீண்பெருமை , 

விரைவு . 
சீர்தூக்கல் , ஆராய்ந்தறி தல் . 


சம்பிரமம் , பவஷ = 


சம்பிரேட்சயம் 


சரசிதம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஎக 


நரி . 
திருவானைக்கா . 
செப்பு . 
தெளித்தல் . 
சங்கு . 
பிறப்பு . 
செல்வம் . 


முழுதும் , 


நிறைவு . 


சம்புகம் 
சம்புகேஸ்வரம் 
சம்புடம் 
சம்புரோட்சணம் 
சம்பூகம் 
சம்பூதம் 
சம்பூதி 
சம்பூயம் 
சம்பூரணம் 
சம்போகம் , 

சம்யோகம் 
சம்போ தநம் 
சம்மதம் 
சம்மதிப்பத்திரம் 
சம்மார்ச்சரும் 
சம்மிய தாபாவம் 
சம்யுத்தம் 
சம்ரக்ஷணை 
சம்வதித்தல் 
சம்வற்சரம் 
சம்வாதம் 
சம்வித்தி 
சயரும் 
சயம் , ஜெயம் 
சயிலம் , 

சைலம் 
சரகம் 
சரசம் 


முயக்கம் , சேர்க்கை . 
அறிவித்தல் . 
உடன்பாடு , ஒப்பு , இயைபு . 
உடன்படிக்கை , முறி . 
துடைத்தல் . 
அழியா இயல்பு . 
கூடியிருத்தல் . 
பாதுகாப்பு . 
ஒத்துச்சொல்லல் . 


ஆண்டு , 


உரையாடல் . 
அறிவு . 
படுக்கை, உறக்கம் . 
வெற்றி . 


மலை . 


தேனீ. 
இனிய பண்பு , இன்ப விளை 

யாட்டு . 
தாமரை . 


சரசி தம் 


440 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சரசு 


} 


சரண் 


சரணி 


பொய்கை , ேேராடை . 
சரசுவதி 

கலைமகள் , நாமகள் . 
சரஸ்வதி 
சரடம் 

ஓந்தி , கடினம் . 
சரணம் , 

அடைக்கலம் , வணக்கம் , கால் , 

திருவடி . 
சரணாகதி 

புகலடைதல் , அடைக்கலம் 

புகுதல் . 
சரணாரவிந்தம் திருவடித்தாமரை. 
சரணார்த்தி 

அடைக்கலம் . 

வழி . 
சரணியம் 

அடைக்கலம் . 
சரண்டம் 

பல்லி . 
சரதம் 

மெய் , உண்மை . 
சரந்தம் 

எருமை . 
சரமம் 

முடிவு . 
சரம் 

அம்பு , மாலை , அசைவு , நீர் , 

இயங்கியற் பொருள் . 
சரலகம் 

நீர் . 
சரலம் 

அறுகு . 
சரவணபவன் 

முருகன் . 
சரவணம் 

நாணல் , பொய்கை . 
சரவியம் 

இலக்கு . 
சரளம் 

ஒழுங்கு . 

முதுமை . 
சராகம் 

தடையின்மை , நேர்வழி, 

போர் , வண்டு . 
சராசரப் பிரபஞ்சம் இயங்குதினை நிலைத்தினை 

புலகம் . 


, 


சர்வ ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


க அக 


சராசரம் , ஜங்கமா 

சங்கமம் 
சராசனம் 
சராயுசம் 
சராரோபம் 


இயங்கியற்பொருள் நிலையியற் 

பொருள் . 
வில் . 
கருப்பையிற் பிறப்பன . 
வில் . 


சரிதம் , 


சரிதை , 


வரலாறு . 


உடல் வளர்ப்பு . 
மெய்வருத்தம் . 
உடல் , பாக்கை, மெய் . 
உடற்பயிற்சி . 
தோல் . 
தோல்வினைஞர் . 
உண்ணல் . 
எப்போதும் . 


எல்லாம் . 


சரித்திரம் 
சரீரபோஷணை 
சரீரப் பிரயாசை 
சரீரம் 
சரீராப்பியாசம் 
சருமம் , 

சர்மம் 
சருமர் 
சருவணம் 
சருவ தா 
சருவம் , 

சர்வம் 
சருவிதம் 
சரோசம் , 

சரோருகம் 
சரோருகன் 
சர்க்கம் 
சர்ச்சனன் 
சர்ச்சை 
சர்த்தி 
சர்ப்பம் 
சர்ப்பதை 
சர்வகலாசாலை 


உண்டல் . 


தாமரை . 


படைப்புக்கடவுள் , நான் முகன் . 
கழித்தல் . 
நல்லோன் . 


ஆராய்ச்சி . 


வாந்தி . 
பாம்பு . 
வஞ்சனை . 
பல்கலைக்கழகம் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சர்வசக்தி 
சர்வஞ்ஞத்துவம் 
சர்வஞ்ஞன் 


பேராற்றல் , வரம்பிலாற்றல் . 
முற்றுமுணர் தல் . 
முற்றுணர்வினன் , முற்றறி 


ஞன் , 


சர்வதீர்த்தன் 
சர்வமானியம் 
சர்வவியாபகம் 
சர்வவியாபகன் 
சர்வாந்தர்யாமி 


எல்லாவகையிலுந் தூயன் . 
இறையிலி . 
எங்கும் நிறைவு , பரப்பு . 
எங்கும் நிறைந்தவன் . 
எங்கும் மறைந்துறைவோன் , 

இறைவன் , 
எல்லா அணிகளாலும் ஒப் 

பனை . 
எப்பொருட்கும் இறைவன் . 
மிக மேலானது . 


கடலிணைக்கால் . 


நீர்வாழ்வன , நீர்வாழுயிர் . 


சர்வாபரணா 

லங்காரம் 
சர்வேஸ்வரன் 
சர்வோத்கிருஷ்டம் 
சலசந்தி , 

ஜலசந்தி 
சலசந்து , 

ஜலசந்து 
சலசம் 
சலசரம் 
சலதம் 
சலதளம் 
சலதாரை 
சலதோஷம் 
சலநம் 
சலநன் 
சலநிதி 
சலபதி 
சலபம் 


தாமரை . 
நீரிலுலாவுவன. 
முகில் . 
அரசமரம் . 
நீர்க்கால் , நீரோட்டம் , மதகு . 
நீர்க்கோவை . 
அசைவு . 
காற்று . 


கடல் . 


மழைக்கடவுள் . 
விட்டில் , 
தீ . 


சலபித்தம் 


சற்கரு ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஅகூ 


சலப்பிரியம் 
சலமூர்த்தி 
சலம் 
சலருகம் 
சலவாலிகை 


சலாகை 


சலாசயம் 
சலிலம் 
சலேசரம் 
சல்லாபம் 
சவக்கிரியை 
சவம் 
சவிகற்பக்காட்சி 
சவிஸ்தாரம் 


மீன் , சாதகப்புள் . 
சிவன் . 
அசைவு , நீர் ,. 
தாமரை . 
மின்னல் . 
அம்பு , ஈட்டி , 
நீர்நிலை . 
மலை . 
நீர்ப்புள் , மீன் . 
உரையாடல் . 
பிணச்சடங்கு . 
பிணம் . 
வேற்றுமைக்காட்சி 
விரிவு . 
கதிரவன் . 


சவிதா 


நலம் . 


அன்பு. 


சவுகரியம் , 
சௌகரியம் , 
சவுக்கியம் , 
சௌக்கியம் 
சவுசந்நியம் 
சவுந்தரி 
சவுந்தரியம் , 
சௌந்தரியம் , 
சவுந்தரம் 
சவுபாக்கியம் , 
சௌபாக்கியம் 


உமை . 


அழகு . 


} 


செல்வம் . 


சவுளம் 


சவ்வியை 
சற்கருமம் 


மயிர்களை தல் . 
தெற்கு , மிளகு . 
நற்றொழில். 


க அச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சற்காரி 


சற்காரியம் 


சற்காரியவாதம் 


} 


சற்கிருதம் , 

சற்கிருதி 
சற்குணம் 
சற்குணன் 
சற்குரு 
சற்பகன் 


உள்பொருளினின்று தோன் 

றும் வினை . 
உள்பொருளினின்று வினை 

தோன்றுமெனும் வழக்கு . 
நல்லொழுக்கம் , நற்றொழில். 
நல்லியல்பு . 
நல்லியல்பினன் , நல்லான் . 
மெய்க்குரவன் . 
அலட்டுவோன் , பிதற்று 

வோன் . 
ஒழுக்கமுடையார் . 
நன்மகன் . 
மக்கள் கூட்டுறவு . 
மக்கட் கூட்டம் . 


மக்கள் . 


சற்பாத்திரம் 
சற்புத்திரன் 
சனசங்காத்தம் 
சனசமூகம் 
சனம் , 

ஜனம் 
சனனம் , 
சனிப்பு , 
சன்மம் 
சன்மார்க்கம் 
சன்மானம் 
சன்னி , ஜன்னி 


பிறப்பு . 


நன்னெறி . 
பரிசு . 
இசிவு . 


சா 


சாகசம் 


ஆற்றல் , துணிவு , நெருக் 

கிடை , வலுகட்டாயம் . 
தோழமை . 


சாகசரியம் 
சாகரம் 
சாகாமிருகம் 


கடல் , 


. 


குரங்கு . 


சாதனங் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஅடு 


சாகை , 


எச் 


சாகித்தியம் 

கூடியிருக்குந் தன்மை , 

புலமை . 
சாகுபடி ( இந்து . ) 

பயிர்செய்தல் . 
( உருது ) தங்குமிடம் , வீடு , இல்லம் . 
ஜாகை 
சாக்கியம் 

கூட்டம் . 
சாக்கிரதை , 

விழிப்பு, 

உன்னிப்பு , 
ஜாக்கிரதை 

சரிக்கை . 
சாக்கிரம் 

நனவு , விழிப்புநிலை , ஜாக் 

கிரம் . 
சாங்கம் 

உறுப்பு , உறுப்போடு கூடி 

யது . 
சாங்கரியம் 

கலப்பு . 
சாங்கலிகன் 

நஞ்சுமருத்துவன் . 
சாங்கியம் 

பகுத்தறி தல் . 
சாங்கோபாங்கம் 

எல்லாம் . 
சாசனம் 

உறுதிப்பத்திரம் , முறி . 
சாசுவதம் 

அழியாமை , அசையா நிலை , 

உறுதி , வீடுபேறு . 
சாடா ( இந்து . ) 

முழுவதும் , 
சாட்சாத்காரம் 

கண்கூடு. 
சாட்சி , 

சான்று , கரி . 
சாட்சியம் 
சாஷ்டாங்க 

எட்டுறுப்பு வணக்கம் , நிலக் 
நமஸ்காரம் 

தோய் வணக்கம் . 
சாதகம் 

பயிற்சி , பிறந்தநாட்குறிப்பு , 

உதவி , காரியங்கைகூடல் . 
சாதகும்பம் 

பொன் . 
சாதம் 
சாதனங்கள் 

வழிவகைகள் , கருவிகள் . 


சோறு . 


கசசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சாதன 


சாதனசாத்தியம் 
சாதனம் 


காரணகாரியம் . 
கருவி , இடம் , பயிற்சி , உறுத் 
முறி , அடையாளம் , 
முயற்சி கைகூடல் . 
பொதுத்தன்மை . 


பொது . 


சாதாரண தருமம் 
சாதாரணம் 
சாதி , ஜாதி 
சாதிதம் 


சாதித்தல் 


இனம் , குலம் , வகுப்பு , மரபு . 
நிறைவேற்றப்பட்டது , ஆரா 

யப்பட்டது . 
உறுதிப்படுத்தல் , நிலை நிறுத் 

தல் . 
குல ஒழுக்கம் . 
குலக்கேடன் . 
நல்லான் , அமைதியாளன் , 


சாதியாசாரம் 
சாதியீனன் 


சாது 


துறவி . 


சாதுரியம் 
சாதுருசியம் 
சாத்தியந்தன் , 

சாத்தியந்தகன் 
சாத்தியம் 
சாத்திரம் , 
சாஸ்திரம் | 
சாத்திரவன் 
சாஸ்தி , 

அராபி 
ஜாஸ்தி 
சாஸ்திர சம்பந்தம் 
சாஸ்திரீயம் 
சாத்மிகம் , 
சாத்துவிகம் 
சாத்மீகி 


திறமை , வன்மை . 
ஒப்புமை . 
பிறவிக் குருடன் . 
உண்மை , முடிக்கப்பட்டது . 
கலை , நூல் , ஒழுங்கு . 
பகைவன் . 


} 


நூற்சார்பு , நூற்றொடர்பு . 
நூன்முறை. 
அமைதித்தன்மை ( முக் 

குணத்தொன்று 
அமைதியாளன் . 


சாரதன் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஅன் 


சாநித்யம் 
சாந்தம் 
சாந்திகலை 
சாந்தியாதீதகலை 
சாந்திரமானம் 
சாந்திரம் 


சாபம் 
சாபல்லியம் 
சாபா நுக்கிரகசத்தி 


அண்மை , முன்னிலை . 
அமைதி , பொறுமை . 
அமைதிகலை . 
அமைதிமேற்கலை . 
திங்கள் வழியளவை . 
நெருக்கம் , நிறைவு , திங்கட் 

டொடர்புடையது . 
தீமொழி , வசவு , வில் . 
வெற்றி , பயன் , பேறு . 
அழித்தலும் ஆக்கலும் வல்ல 

ஆற்றல் . 
யாமம் . 
வல்லமை , திறமை , கூறுபாடு , 
பச்சை , 
பொதுவறிவு . 
பொருள்கள் , தட்டுமுட்டுகள் . 
பொது ( தரு ) முழுமை . 
கடவுள் , தலைவன் , அடிகள் . 
கடவுளருகிருப்பு . 
உறுப்பிலக்கணம் 


சாமம் 
சாமர்த்தியம் 
சாமளம் 
சாமானியஞானம் 
சாமான் 
சாமான்யம் 
சாமி , சுவாமி 
சாமீப்பியம் 
சாமுத்திரி 

காலட்சணம் 
சாம்பிராச்சியம் 
சாயுச்சியம் 


ஆளுகை , நாடு . 
ஒன்றிப்பு. 


சாயை 


நிழல் . 


சாரங்கபாணி 
சாரங்கம் , 

சார்ங்கம் 
சாரணர் 
சாரதன் , 
சாரதி 


} 


விற்கையன் , திருமால் . 
வில் , மான் . 
ஒற்றர் , தொண்டர் . 
தேர்ப்பாகன் . 


க அஅ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சாரதா 


கலைமகள் . 


சாரதா , 

சாரதாம்பாள் 
சாரதாபீடம் , 

சரஸ்வ தீபீடம் 
சாராம்சம் 
சாரித்திரம் 
சாரீரம் 


சாரூபம் 


சாலம் , 


கலை மகளிருக்கை . 
சிறந்த பகுதி . 
ஒழுக்கம் , கதை . 
இனிய குரல் , இன்னிசை , 

உடற்றொடர்பு . 
கடவுளது திருவுருவம் 

பெற்றிருத்தல் . 
கண்கட்டு , மாயம் , வலை . 
கைத்தாளம் , தொங்கட்டம் . 
நெய்வோர் . 
தவளை , மேன்மை . 
ஒழிவு , ஓய்வு , வசதி , விரை 

வின்மை . 
ஒழிவு , ஓய்வு , உன்னிப்பு . 
சி 


ஜாலம் 
ஜாலர் 


ஜாலிகர் 
சாலூரம் 
சாவகாசம் 


சாவதானம் 


மயிற்றோகை . 


சிகண்டம் 
சிகண்டி 
சிகரம் 


மயில் . 
தலை , மலை , உச்சி , முகடு , 

குவடு . 
மலை . 


சிகரி 


மருத்துவம் , பரிகாரம் . 


சிகிச்சை , 

சிகித்சை 
சிகித்சகன் , 

சிகிச்சகன் 
சிகை 


மருத்துவன் , பரிகாரி . 
குடுமி , கூந்தல் . 


சித்தவி ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


கஅக 


சிங்கம் , சிம்ஹம் 
சிங்காசனம் , 

சிம்மாசனம் ) 
சிங்காரம் 
சிங்காரவனம் 


சிசு 


சிசுத்துவம் 
சிசுவதை , 

சிசுஹத்தி ) 
சிக்ஷித்தல் 
சிட்சை , 

சிக்ஷை 
சிட்டம் , 

சிஷ்டம் 
சிட்டன் , 

சிஷ்டன் 
சிஷ்யன் 


அரிமா , ஏறு . 
அரியணை . 
ஒப்பனை , திருத்தம் , அழகு . 
பூந்தோட்டம் , அழகிய 

தோட்டம் . 
குழந்தை , மகவு . 
பிள்ளைத் தன்மை . 
பசுங்குழவிக் கொலை . 
ஒறுத்தல் . 
கற்பித்தல் , கல்வி - பயிற்றல் , 

ஒறுத்தல் . 
ஒழுக்கம் , நல்வழி , மெய் 

பறிவு . 
பெரியோன் , தக்கோன் , 

சிறந்தோன் . 
மாணாக்கன் . 
அறிவிலான் , குருடன் . 
அருள்வெளிப் பரப்பு . 
அருள்வெளி. 
உள்ளக்கலக்கம் . 
உள அமைதி , மனவமைதி . 
உளத்தூய்மை . 
மனக்கோட்டம் , உளவேறு 


சதடன் 


சிதாகாசவியாபகம் 
சிதாகாயம் 
சித்தசலனம் 
சித்தசாந்தி 
சித்தசுத்தி 
சித்தப்பிரமை 


சித்தம் 
சித்தர் 
சித்தவிருத்தி 


உள்ளம் , நினைவு , கருத்து 
அறிவர் , துறவோர் . 
மனப்பான்மை , உள்ளக் 


கிடை . 


தக ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சித்தவேதனை 
சித்தாந்தம் 


மனத்துன்பம் . 
முடிந்தமுடிவு , செம்பொருட் 


டுணிவு . 


சித்தி 
சித்தித்தல் 


சித்திரபானு 
சித்திரம் 
சித்திரவதை 


சிநேகம் , 

சிநேகிதம் 
சிநேகிதன் 
சிந்தனாசக்தி 
சிந்தனை , 

சிந்தை 
சிந்தாக்கிராந்தன் 
சிந்தித்தல் 


வு . 


பேறு . 
கிடைத்தல் , வாய்த்தல் , 

கைகூடல் . 
ஞாயிறு , பகலோன் . 
ஓவியம் , படம் . 
வன்கொலை . 
அறிவு . 
நட்பு , கேண்மை , நேயம் , 
நண்பன் , நேயன் , தோழன் . 
நினைவாற்றல் . 
எண்ணம் , கருத்து , நினைவு 
மனவருத்தம் உடையவன் . 
நினைத்தல் , உள்ளுதல் , கரு 

தல் . 
கடல் . 
செந்தூள் . 
தலையசைவு . 
தலைமயிர் . 
தலை , முதல் . 
நீடுவாழ்வோன் . 
நெடுநாள் . 
அன்பு , முதன்மை , உளத் 

திட்பம் , விருப்பு . 
துன்ப நீக்கம் . 


சிந்து 


சிந்தூரம் 
சிரக்கம்பம் 
சிரசம் 
சிரசு , 

சிரம் 
சிரஞ்சீவி 
சிரஸ்தம் 
சிரத்தை 


சிரமபரிகாரம் 


சிற்சத்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


துன்பம் , தொல்லை . 
கேட்டல் , கேள்வி . 
இறந்தநாட் கடன் . 


மகட்கொடை . 


திருவாளர் . 
மறைத்திருவாளர் . 
உவகைச் சுவை , 


கட்டி ) 


சிரமம் 
சிரவணம் 
சிராத்தம் 
சிரீதனம் , 

ஸ்ரீதனம் 
சிரீமத் , ஸ்ரீமத் 
சிரீலஸ்ரீ , ஸ்ரீலஸ்ரீ 
சிருங்காரரசம் 
சிருட்டி , 

சிருஷ்டி 
சிரேஷ்டம் 
சிரேஷ்டன் 
சிலாகித்தல் 
சிலாக்கியம் 
சிலாதலம் , 

சிலா தனம் ) 
சிலேட்டுமம் , 

சிலேஷ்டுமம் 
சிவகதி 
சிவத்துவம் 
சிவபக்தி 
சிவபோதம் 
சிவபோதபிராப்தி 


படைப்பு . 
சிறப்பு . 
தலைவன் , சிறந்தவன் , 


புகழ்தல் . 


மேன்மை , நன்மை . 


கல் . 


சளி , கோழை , ஐ . 
சிவப்பேறு. 
சிவனாந்தன்மை . 
சிவநேயம் . 
சிவவுணர்வு , மெய்யுணர்வு . 
சிவ அறிவுத்தன்மை பெற் , 
மெய்யறிவுப்பேறு , வீடு 


பேறு . 


சிவப்பிரியம் 
சிவானுபவம் 
சிவானுபூதிமான்கள் 
சிவிகை 
சிற்சத்தி 


கண்மணி . 
சிவ நுகர்வு . 
மெய்த்திருவாளர்கள் . 
பல்லக்கு . 
* அறிவாற்றல் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சிற்ப 


சிற்பசாஸ்திரம் 
சிற்பம் , 

சிற்பவித்தை 
சின்மயம் 
சின்னபின்னம் 
சின்னம் 


} 


கற்றச்சு தூல் . 
கற்றச்சு . 
அறிவு வடிவு , அறிவுரு . 
உருக்குலைவு . 
அடையாளம் . 


சிவன் , 


சிகண்டன் , 

ஸ்ரீகண்டன் 
சீக்கிரம் 
சீஷன் , சீடன் 
சீர்ணம் , க்ஷணம் 
சீணித்தல் , 

r ணித்தல் . 
சீண தசை, 

V ணதசை 
சீதரும் 


விரைவு , ஒல்லை , கடிது . 
மாணாக்கன் . 
அழிவு , குறைவு . 
பயன் குறைதல் . 


சீதபேதி 
சீதம் , சீதளம். 
சீதேவி , சிரீதேவி 
சீதோஷ்ணம் 
சீபலம் 
சீபாதம் , சிரீபாதம் 
சீபா தரேணு 


அழிவுகாலம் , மழுக்கம் . 
பெண்ணுக்குக் கொடுக்கும் 

நன்கொடைப் பொருள் . 
வயிற்றளைச்சல் . 
குளிர்ச்சி . 
திருமகள் , இளையாள் . 
தட்பவெப்பம் . 
வில்வம் . 


திருவடி . 


சீமந்தம் 


சீமந்த புத்திரன் 
சீமந்தினீ 
சீமா 


திகுவடித்தூள், 
சூல்காப்பிடுஞ் சடங்கு . 
தலைமகன் . 
பெண்மகள் . 
எல்லை . 


சீவோற் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சீமான் 
சீமுகம் , ஸ்ரீமுகம் 
சீமூதம் 
சீமூதவாகரன் 
சீரணம் 
சீரம் , க்ஷரம் 
சீர்ணோத்தாரணம் 
சீலம் 
சீவகாருணியம் 


செல்வன் . 
திருமுகம் . 
நீருண்டமுகில். 
ஆயிரங் கண்ணன் . 
செரித்தல் , பழுது . 
பால் , நீர் . 
பழுதுபார்த்தல் . 
ஒழுக்கம் . 
உயிர்களிடத்தன்பு , அருள் 

ஒழுக்கம் . 
அருளாளன் . 


உயிர்ப்பொருள் . 


சீவகாருணியன் 
சீவசந்து , 
ஜீவஜெந்து 
ஜீவப் பிராணி 
சீவபோதம் 
சீவபோ தநிவர்த்தி 
சீவப்பிரமவாதம் 
சீவராசி 
சீவனம் 
சீவனாந்தம் 
சீவனாம்சம் 
சீவனோபாயம் 
சீவன் 
சீவன் முத்தர் 
சீவாதாரம் 
சீவான்மா 
சீவித்தல் 
சீவியம் , 

ஜீவியம் 
சீவோற்பத்தி 

13 


தன்னறிவு , உயிரறிவு . 
சிற்றறிவுத்தன்மை ஒழிப்பு. 
உயிரே கடவுளென்னும் வழக்கு . 
உயிர்வகுப்பு , உயிர்த்தொகுதி . 
பிழைப்பு . 
சாக்காடு 
பிழைப்புக்கு வழி . 
பிழைக்கும் வழி . 
உயிர் . 
மெய்யடியார் . 
உடல் . 
உயிர் , சிற்றுயிர் . 
பிழைத்தல் . 
வாழ்நாள் , பிழைப்பு , 

வாழ்க்கை . 
உயிர்த்தோற்றம் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சுகசி 


சு . 


நல்வாழ்க்கை. 
இன்பதுன்பம் . 
நோயில் யாக்கை , நல்லுடல் . 
நறுமலர் . 


சுகசீவனம் 
சுகதுக்கம் 
சுகதேகம் 
சுகந்தபுட்பம் 
சுகந்தம் , 

சுகந்தபரிமளம் 
சுகந்தவர்க்கம் 
சுகப்பிர தம் 


சுகம் 


சுகவீனம் 
சுகாதாரம் 
சுகானுபவம் 


நறுமணம் . 
மணப்பண்டம் . 
இன்பந் தருவது . 
நலம் , இன்பம் . 
நலமின்மை , நலக்கேடு . 
நலவழி , 
நன்னுகர்ச்சி , பேரின்ப 

நுகர்ச்சி , 
இன்புறு தல் , நுகர் தல் , 

துய்த்தல் . 
அறம் , இன்பம் , நன்மை . 
நட்புப் பேறு . 
நல்லியல்பு , நற்பண்பு. 


சுகித்தல் 


வெள்ளிக் கிழமை . 


சுகிர் தம் 
சுகிர்லாபம் 
சுகுணம் 
சுக்கிரவாரம் 
சுக்கிரன் , 

சுக்கிரபகவான் 
சுக்கில பக்ஷம் , 

பூர்வ பக்ஷம் 
சுக்கிலம் 
சுசிகரம் 


வெள்ளி . 


வளர்பிறை. 
வெண்மை , வெண்ணீர் . 
தூய்மை , நேர்மை , மேன்மை , 

இனிமை . 
முலைக்கண் . 
சிறுபொருள். 


சுசுகம் 
சுசுலம் 


சுமரணம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


} 


பணிவிடை 


சுச்ரூஷை , 

சிச்ருஷை 
சுஷுப்தி , சுழுத்தி உறக்கம் . 
சுதந்தரம் , 
சுதந்திரம் , 

உரிமை . 
சுதந்திரியம் 
சுதந்தரர் 

முதல்வர் . 
சுதரிசனம் 

மாலாழி , உருளை , அழகு . 
சுதன் 

மகன் , புதல்வன் . 
சுதினம் , சுபதினம் நன்னாள் . 
சுதேசம் 

தாய்நாடு, 
சுத்த கன்மம் 

தூயவினை . 
சுத்த சுயம்பிரகாசம் தூயபேரொளி. 
சுத்த நிலை 

தூய்மைநிலை , தூநிலை . 
சுததமாயை 

தூய மாயை . 
சுத்தம் 

தூய்மை , துப்புரவு . 
சுத்தாத்துமா 
சுந்தரம் 

அழகு . 
சுந்தரி 

அழகி . 
சுபக்கிரியை 

நற்செயல் . 
சுப சகுனம் 

நற்குறி . 
சுபவசனம் 

நன்மொழி . 
சுபாசுபம் 

நன்மை தீமை , நலந்தீங்கு. 
சுபாபம் , சுபாவம் தன்மை , இயற்கை , இயல்பு . 
சுப்பிரமணியன் 

முருகன் . 
சுமங்கலம் 

நன்மை . 
சுமதி 

நல்லறிவினள் . 
சுமரணம் , 
ஸ்மரணம் , 

உணர்ச்சி . 
ஸ்மரணை 


தூய உயிர் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ சுயசனம் 


சுயசனம் 


சுயபாஷை 
சுயம்பாகம் 


சுயம்பு 
சுயம்வரம் , 

சவயம்வரம் 
சுயாதீநம் 
சுரங்கம் 


தன்னினம் , இனத்தவர் . 
தாய்மொழி 
தானே சமைத்தல் , அட்டிற் 

றொழில், 
தானாயுண்டானவன் , கடவள் . 
தான் விரும்பும் மணம் . 
தனக்குரிமை . 
ஒளப்பிடம் , கீழறை , மறை 

விடம் . 
முறித்த சாறு . 
சேர்க்கை , அன்பு . 
இன்பவிளையாட்டு , 
இசை மாற்றம் . 
காய்ச்சல் , வெப்பு நோய் . 


சுரஸம் 
சுரதம் 
சுரத லீலை 
சுரபேதம் 
சுரம் , 

ஜ்வரம் 
சுரம் , 

ஸ்வரம் 
சுராபானம் 
சுருதம் 
சுருதி 
சுரூபி , 


அசை . 


சை 


கட்குடி . 


சொரூபி 
சுரோணிதம் 
சுரோத்ரம் 


வரலாறு , கேள்வி . 
மறை , இசை , ஒலி . 
அழகன் . 
செந்நீர் 
காது , செவி . 
எளிது . 
செய்யுள் , பழமொழி . 
கண் , மான் , மூக்குக்கண்ணாடி , 
விலைப்பொருள் . 
தானே செல்வது . 


சுலபம் 
சுலோகம் 
சுலோசனம் 
சுல்கம் 
சுவகமம் 


சுவேதம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சொரூபம் 


சுவஸ்தம் , சொஸ்தம் நலம் , குணம் . 
சுவ தந்திரம் 

உரிமை . 
சுவபட்சம் 

தன் பக்கம் . 
சுவயாபிமானம் தந்நலம் . 
சுவரூபம் , 

உண்மை வடிவம் , இயற்கை 

வடிவம் . 
சுவரூபலக்கணம் , 

சிறப்பியல் , உண்மை இயல் . 
சொரூபலக்கணம் 
சுவர்க்க மார்க்கம் 

மேல் வழி . 
சுவர்க்கம் 

துறக்கம் , பேரின்பவீடு . 
சுவர்க்கலோகம் துறக்கவுலகம் , விண்ணுலகம் . 
சுவர்ண தானம் 

பொற்கொடை . 
சுவர்ண புஷ்பம் 

பொன்மலர் . 
சுவர்ணம் 

பொன் . 
சுவல்பனம் , 

சொப்பனம் 
சுவாசகாசம் 

இளைப்பிருமல். 
சுவாச பலம் 

மூச்சு வன்மை . 
சுவாசம் 

மூச்சு , உயிர்ப்பு . 
சுவாசாசயம் 

மூச்சுப்பை . 
சுவாசித்தல் 
சுவாமி , சாமி 

தலைவன் , அடிகள் . 
சுவார்ச்சிதம் , 

தான் தேடிய பொருள் . 
சுயார்ச்சிதம் 
சுவாலை , ஜ்வாலை சுடர் , தீப்பிழம்பு . 
சுவீகார புத்திரன் எடுப்புப் பிள்ளை . 
சுவீகாரம் 

தனதாக்குதல் .. 
சுவேச்சை , சுயேச்சை கன் விருப்பம் . 
சுவேதசம் 

வியர்வைப் பிறப்பு . 
ஈவேதம் 

வெண்மை. 


} 


கனவு . 


உயிர்த்தல் . 


} 


ககஅ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சூகம் 


சூகம் 


அம்பு , இரக்கம் , ஊர்வன , 

காற்று . 
நுண் அணு . 
நுண்ணிய வெளி . 


நுண்ணுடல் . 


சூக்கும அணுரூபம் 
சூக்கும ஆகாசம் 
சூக்கும காயம் , 
சூக்கும சரீரம் , 
சூக்குமதேகம் 
சூக்கும சத்தி 
சூக்குமம் , 

சூட்சுமம் 
சூக்குமலிங்கம் 
சூக்கும வாக்கு 
சூசனம் 


கூச 


சூசிகன் 
சூசுகம் 


நுண்ணிய ஆற்றல் . 
நுண்மை அணு , நுண்துகள் . 
நுண்குறி . 
நுண்ணோசை . 
சுருக்கம் . 
ஊசி , குறிப்பு , துளை . 
தையற்காரன் . 
முலைக்கண் . 
உச்சிச்சடை , தலை . 
தீட்டு . 
பாவையாட்டுவோன் , கட 

வள் . 
பொறி , கயிறு . 
தூள் . 


சூடம் 


சூதகம் 
சூத்திர தாரி , 

சூஸ்திரதாரி 
சூத்திரம் 
சூரணம் , 
சூர்ணம் 


} 


சூரன் 


சூரியகலை 
சூரிய கிரகணம் 
சூரிய கிரணம் 
சூரிய நமஸ்காரம் 


வீரன் 
வெங்கதிர் , ஆண்கலை . 
பகலவன் ஒளிமறைப்பு . 
பகலோன் கதிர் . 
பகலவன் வணக்கம் . 


சேதம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சூரியப் பிரகாசம் 
சூரிய மண்டலம் 
சூரிய மானம் , ) 

சௌரமானம் 
சூரிய மூர்த்தி 


சூரியன் 


ஞாயிற்றினொளி , கதிரொளி . 
கதிர்வட்டம் . 
பகல் வழியளவு . 
ஞாயிற்றுருவினன் . 
ஞாயிறு, பகலவ்ன் , 
கதிரவன் , சுடரவன் , 
பரிதி , என் றாழ் , கனலி , 
எல்லோன் , வெயிலோன் , 
வெய்யோன் . 
கதிரவன் மறைவு , பொழுது 

படல் . 
வேல் . 
சுழல்காற்று . 
இல்பொருள் வழக்கு . 
பாழ் , இன்மை , இல்பொருள். 


சூரியாஸ்தமனம் 


சூலம் 
சூறை மாருதம் 
சூனியவாதம் 
சூன்யம் 


தொகுப்பு , கூட்டம் . 
எச்சில் , மிச்சம் . 


சேகரம் 
சேடம் , சேஷம் 
சேடன் , 

சேஷன் ) 
சேடிகை 
சேட்டரும் 
சேட்டன் , 

சேஷ்டன் 
சேட்டித்தல் 
சேட்டை , 

சேஷ்டை 
சேதம் 


அடிமை 
பணிப்பெண் . 
முயற்சி . 
தமயன் , மூத்தோன் . 
தாழிற்படுத்தல் . 
குறும்பு , தமக்கை , அக்காள் . 
அழிவு , கேடு . 


200 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சேதன 


சேதன அருவ 
ஆன்ம தத்துவம் 
சேதனம் 
சேதித்தல் 


சேத்திரம் , 

க்ஷேத்திரம் 
சேமநிதி 
சேமம் , 

க்ஷேமம் 
சேவகன் 
சேவித்தல் 
சேவை 


அறிவுள்ள உயிர்ப்பொருள். 
அறிவு , அறிவுப்பொருள் . 
வெட்டல் , உடைத்தல் . 

ணை , செய்கரை , சிவப்பு . 
திருக்கோயில் , திருப்பதி . 
புதையல் , எய்ப்பினில்வைப்பு. 
நலம் , காவல் , புதையல் . 
காவற்காரன் , போர்மறவன் . 
தொழுதல் , வணங்கல் . 
வழிபாடு , ஊழியம் , 

தொண்டு. 
படைத்தலைவன் , சேனைத்தலை 


சேனாதிபதி , 
சேனாதிபன் , 
சேனாபதி 


வன் . 


சை 


சைகதம் 
சைசவம் 
சைதந்நியம் 
சைதந்ய ரூபம் 
சைரிகன் 


ஆற்றங்கரை . 
இளமை . 
அறிவு , உயிர் , கடவுள் . 
அறிவுவடிவம் , அறிவுரு . 
படையுடையான் , படைத்தலை 
வன் . 


படை .. 


டை 


சைந்யம் 
சையோகம் , 

சம்போகம் 
சைரிபம் 
சைலம் 


கூட்டம் , ( தரு ) சேர்க்கை , 

ஒற்றுமை. 
எருமை . 
மலை . 


சோலி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


2 கே 


சோ 


} 


சோகம் 

சோர்வு , தளர்வு , துன்பம் . 
சோடசம் , 

பதினாறு . 
ஷோடசம் 
சோணாசலம் 

திருவண்ணாமலை . 
சோணிதம் 

செந்நீர் , சிவப்பு . 
சோதரன் , 

உடன்பிறந்தான் . 
சகோதரன் 
சோதனம் , சோதனை ஆராய்ச்சி , ஆய்வு , தேர்வு . 
சோதி , ஜோதி 

ஒளி , ஒளிவிளக்கம் . 
சோதிடசாஸ்திரம், 

கோணல் . 
சோசியம் 
சோதிடர் , சோசியர் கோள் நூலார் , காலக்கணிதர் , 

குறிப்பாளர் . 
சோதிரூபம் , 
ஜோதிரூபம் 

ஒளிவடிவம் . 
சோபம் 

அழகு , சோர்வு . 
சோபனம் 

அழகு , வாழ்த்து , நலம் , 
சோபா , சோபை 

ஒளி . 
சோபானக்கிரமம் 

படிமுறை . 
சோபானம் 

படி . 
சோபித்தல் 

ஒளிர்தல் , விளங்கல் . 
சோமவாரம் 

திங்கட்கிழமை . 
சோமன் 

திங்கள் , மதி . 
சோரபுருஷன் 

கள்ளக்கணவன் . 
சோரமார்க்கம் தீயவழி , கெட்டவழி . 
சோரம் 

களவு , வஞ்சனை . 
தலு . 
ஜோலி 


} 


402 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( சௌகரி 


சௌ 


} 


நலம் , எளிது . 
நலம் , மகிழ்ச்சி . 
துப்புரவு . 
அன்பு, நட்பு . 
நன்கொடைப்பொருள் . 


சௌகரியம் , 

சௌரியம் 
சௌக்கியம் 
சௌசம் 
சௌ சன்னியம் 
சௌ தாயகம் 
சௌந்தரம் , 

சௌந்தரியம் 
சௌந்தரியவதி 
சௌபாக்கியவதி 
சௌரம் , 

சௌளகம் 
சௌலப்பியம் 
சௌௗகருமம் 


} 


அழகு . 


அழகி . 


செல்வி , திருமகள் . 
மயிர்களை தல் . 
எளிமை . 
குடுமி வைக்குஞ் சடங்கு 
ஞா 
அறியப்பட்டது . 
அறிவாளன் . 
சுற்றம் , தாயத்தார் . 
அறியும் முதல் , உயிர் , காண் 

பான் , அறிபவன் . 
நினைவுக்குறி . 


ஞாதம் 


ஞாதா 


ஞா 


ஞா துரு 


நினைவு . 


ஞாபகச்சிங்கம் 
ஞாபகம் 
ஞாபிதம் 
ஞாயம் 
ஞான காண்டம் 


அறிவிக்கப்பட்டது. 
நெறி , முறை . 
அறிவுப்பகுதி , அறி தகு 

தொகுதி . 
அறிவாற்றல் . 


ஞானசத்தி 


ஞேயம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


20n . 


} 


ஞான சபை 
ஞானசாஸ்திர 

பண்டிதர் 
ஞானசாஸ்திரம் 
ஞான சொரூபம் 
ஞானசொரூபர் 
ஞான திட்டி , 

ஞான திருஷ்டி 
ஞான தீபம் 
ஞான பூர்வகம் 
ஞானமயன் 
ஞான மார்க்கம் 
ஞானமூர்த்தி 


சிற்றம்பலம் , அறிவுக்கழகம் . 
அறிவு நூற் புலவர் . 
அறிவு நூல் . 
அறிவுரு . 
பேரறிவினர் . 
அகப்பார்வை , அகக்கண் . 
அறிவொளி. 
முன்னறிவு. 
அறிவு வடிவினன் . 
அறிவுநெறி . 
அறிவு வடிவினன் . 
அறிவு , கல்வி , மெய்யுணர்வு , 

அருளறிவு , 
அறிவுவெளி. 
அருட்குரவன் , 


ஞானம் 


ஞானாகாயம் 
ஞானாசிரியன் 


அருளாசிரியன் . 


ஞானார்த்தம் 
ஞானானந்தம் 
ஞானிகள் 
ஞானேந்திரியம் 
ஞானோபதேசம் 


உட்பொருள் , மெய்ப்பொருள்,. 
பேரின்பம் . 
மெய்யறிவினர் , துறவிகள் . 
அறிவுப்பொறி , அறிவுக்கருவி . 
மெய்ப்பொரு ளுணர்த்தல் , 

மெய்யறிவுறுத்தல் , 
அறியப்படுவது . 


ஞேயம் 


20 ச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ நகரம் 


த 


தகரும் 
தககன் 
தகரவித்தை 
தகரோபாசனை 
தகவல் ( இந்து . ) 
தகித்தல் 
தக்கிரம் 
தக்ஷணாயநம் 
தசகம் , தசம் 
தசநம் 
தசமம் 
தசமி 
தசாங்கம் 
தசாவதாரம் 
தசிநம் 
தசுமன் 
தசேந்திரியம் 
தசை , தசா 
தடத்தலக்கணம் 
தடாகம் 
தட்சசை 
தட்சணம் , 
தக்ஷணம் , 
தக்கணம் 
தட்சணாஸ்தம் , 

தட்சணஹஸ்தம் 
கட்சணாமூர்த்தம் 


எரித்தல் , சுடுதல் . 
நெருப்பு . 
திருக்கூத்தின் றன்மை . 
நெஞ்சக வழிபாடு . 
செய்தி . 
கொளுத்தல் , எரித்தல் . 
மோர் . 
தெற்குவழி . 
பத்து . 
பல் . 
பத்தில் ஒன்று . 
பத்தாவது , பத்தாம் நாள் . 
பத்துருப்பு . 
பத்துப்பிறப்பு . 
பல் , எயிறு . 
கள்வன் . 
பத்துப்பொறி . 
ஊன் , புலால் . 
பொதுவியல் . 
பொய்கை , குளம் . 
காளி . 


தெற்கு , வலப்பக்கம் , உடன் . 


வலக்கை . 


குருவடிவம் , தென் முகக் கட 
வுள் . 


தத்துவ ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


205 


தட்சணை , தக்கணை 
தட்சாயன் 
தட்சாரி 
தட்சிணாவர்த்தம் 
தட்சை 
தண்டதரன் 
தண்டநீதி 


தண்டபாசிகன் 
தண்டம் 
தண்டனம் , 

தண்டனை 
தண்டாயுதம் 
தண்டுலம் 
ததகம் 
ததம் 
ததாமுகம் 
ததாஸ்து 


காணிக்கை. 
கருடன் . 
வீரபத்திரன் . 
வலம்புரிச் சங்கு . 
நிலம் . 
அரசன் , இயமன் . 
கட்டளைச்சட்டம் , செங் 

கோன்முறை . 
கொலைகாரன் . 
வணக்கம் , ஒறுப்பு , கோல் . 
ஒறுப்பு , ஆணை , கட்டளை . 
தடி , ஒறுத்தற்கருவி . 
அரிசி . 
காற்று . 
அகலம் . 
தாடக்கம் . 
அவ்வண்ணமாகுக , அப் 

படியே யாகட்டும் . 
தயிர் . 
தயிர்ச் சோறு . 


ததி 
ததியோ தநம் , 

தத்தியோ தநம் 
தத்தம் 
தத்தி 
தத்திகாரம் 
தத்திதம் 
தத்தியம் 
தத்திரம் 
தத்துவ சாஸ்திரம் 


கொடுத்தல் , ஈகை . 
கொடை . 
பொய் . 
பகுபதம் 
மெய் . 
பதில் . 
மெய்ப்பொருணூல் , அறிவு 


நூல் . 


20 சு 


டசொற்றமிழ் அகரவரிசை [ தத்துவ சாஸ் 


தத்துவ சாஸ்திர 
விற்பன்னர் 

அறிவு நூற் புலவர் . 
தத்துவ சாஸ்திரியார் கலை நூலறிஞர் .. 
தத்துவ சாதரும் உண்மைநெறி , மெய்ந்நெறிப் 


பயிற்சி . 


தத்துவ சொரூபம் 


தத்துவ ஞானம் 
தத்துவ ஞானி 


தத்துவ நுட்பம் 
தத்துவம் 


தத்துவாதீ தன் 
தத்துவாத்வா 
தநகரன் 
தந்தன் 
தநபதி 
தநம் , தனம் 


உண்மைவடிவம் , மெய்வடி 

வம் . 
உண்மையறிவு , மெய்யறிவு . 
மெய்யறிவன் , மெய்யுணர் 

வினன் . 
மெய்ப்பொருள் நுட்பம் . 
உண்மை , மெய் , பொருளியல் 

உண்மை . 
சிவன் . 
பொருள் வழி . 
கள்வன் . 
ஈகையாளன் . 
செல்வக்கடவுள் , செல்வன் . 
செல்வம் , பொருள் , 

கொங்கை , 
மகன் . 
மகள் . 
செல்வன் . 
செல்வக்கடவுள் . 
இளம்பெண் . 
அவிட்டநாள் . 
முழக்கம் . 
யாக்கை , உடல் . 
மகன் . 
வில் . 


தநயன் 
தாயை 
தருவான் 
தநாதிபன் 


தநிகை 
தநிட்டை 
தநிதம் 
தது , தனு 


தாதுசன் 
தது 


தமோக்கி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


20 எ 


தநுசை 
ததுரசம் 
தந்தம் 
தந்தி 


மகள் . 
வியர்வை . 
பல் . 
ஆண்யானை , கம்பி , மின் 

செய்தி . 
நூல் , சூழ்ச்சி . 
சூழ்ச்சியாளன் . 
செல்வம் உடைமை . 


தந்திரம் 
தந்திரி 
தந்நியத்துவம் 
தபசி , 


தவஞ்செய்வோன் . 


தவசி 


தபசு , 
தவசு , 

தவம் . 
தபஸ் 
தபநன் 

ஞாயிறு, பகலவன் , கதிரவன் . 
தபநீயம் , 

பொன் . 
தபநீயகம் 
தபால் ( இந்து . ) 

அஞ்சல் , 
தபோதனர் 

தவச்செல்வர் , முனிவர் . 
தபோநிதி 

தவச்செல்வர் . 
தமகன் 

கொல்லன் . 
தமசு , தமஸ் 

இருள் , அறியாமை 
தமநன் 

கீழ்ப்படுத்துபவன் . 
தமநியம் 

பொன் . 
தமம் 

இருள் , மேற்பட்டது , பொறி 

படக்கல் . 
தமரகம் , தமருகம் உடுக்கை. 
தமாசு , 
தமாஷ் 

( இந்து . ) பகடி , விளையாட்டு . 
தமோகரன் 

திங்கள் . 
தமோக்கிநன் 


20 அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( தமோப 


தமோபகன் 
தமோமணி 
தமோமயம் 
தம்பதி 
தம்பரும் , 

ஸ் சம்பநம் 
தம்பம் , 

ஸ்தம்பம் 
தயவு , தயா , தயை 


கதிரவன் , திங்கள் . 
மின்மினி . 
இருள் . 
கணவனும் மனைவியும் . 
நிறுத்தல் , அடக்கல் . 


தூண் . 


அன்பு , இரக்கம் , ஈரம் , கண் 

ணோட்டம் . 
அருளறம் . 
அருட்செல்வம் . 
இரக்கம் . 
உளத்திட்பம் , உறுதி , ஊக் 
கம் . 


எண்ணெய் . 


} 


தயா தருமம் 
தயாநிதி 
தயாளம் 
தயிரியம் , 

தைரியம் 
தயிலம் , 

தைலம் 
தரணி , 

தரா 
தரணிதரன் 
தரம் 
தரன் 
தராசு , திராசு 
தராபதி 
தரிசனம் 
தரிசனை 
தரிசித்தல் 
தரிசியம் 
தரித்தல் 


நிலம் , வையகம் . 
அரசன் . 
தகுதி , நிலை . 
தாங்கியவன் , 
துலாக்கோல் , நிறைகோல் . 
அரசன் . 
காட்சி , பார்வை , கண் . 
காட்சி , கட்புலனாதல் . 
காண்டல் , தொழுதல் . 
பார்க்கத்தக்கது . 
அணிதல் , பூணல் , உடுத்தல் , 
மேற்கொள்ளல் . 


தர்மார்த்த 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


20 


தரித்திரம் , 

தரித்திரியம் 
தருக்கசாஸ்திரம் 
தருக்கம் 
தருக்கவுரை 
தருக்கன் 
தருக்கித்கல் 
தருசணி 
தருசம் 
தருச்சநம் 
தருச்சாரம் 
தருணம் 
தருணாஸ்தி 
தருணி 
தருநகம் 
தருப்பகன் 
தருப்பணம் 
தருமசபை 
தருமசாத்திரம் 
தருமசொரூபர் 
கரும்பாகினி 
தருமம் , தர்மம் 
தருமிருகம் 
தருமோபதேசம் 
தருராசன் 
தர்மசக்கரம் 
தர்மமார்க்கம் 
தர்மவசநம் 
தர்மார்த்த காம 
மோக்ஷம் 
1.1 


வறுமை , எளிமை , நல்குரவு , 

மிடி , இன்மை . 
அளவை நூல் . 
அவ 

ளவை , அளவை நூல். 
வழக்குரை . 
வழக்கிடுவோன் . 
வழக்கிடுதல் . 
விலைமகள் . 
பெருமை . 
குற்றப்படுதல் . 
கற்பூரம் , சூடம் . 
வேளை , பொழுது . 
கொழுப்பு . 
இளம்பெண் , 
முள் . 
காமன் . 


கண்ணாடி . 


அறமன்றம் . 
அற நூல். 
அறவடிவினர் . 
மனைவி . 
அறம் . 
குரங்கு . 
அறமுரைத்தல் . 
பனை மரம் . 
அறவாழி . 
அறநெறி , அறமுறை . 
அறவுரை . 
அறம் பொருள் இன்பம் வீடு 


250 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ தலதரி 


தல தரிசனம் 

திருக்கோயில் வழிபாடு , 
தலம் , 
ஸ்தலம் 

இடம் , கோயில் . 
தலயாத்திரை திருக்கோயிற் பயணம் , திருக் 

கோயிற் செலவு . 
தலவிருட்சம் 

கோயில்மரம் . 
தலாடகன் 

யானைப் பாகன் . 
தலிகம் 

மரம் . 
தவளம் 

அழகு . 
தவனன் 

கதிரவன் . 
தவிசு 

இருக்கை . 
தவித்தல் , 
தபித்தல் 

வருந்து தல் . 
தளகர்த்தர் , 
தளபதி 

படைத்தலைவன் . 
தற்சமயம் , தத்சமயம் இப்பொழுது , இவ்வேளை . 
தற்சனி 

சுட்டுவிரல் . 
தற்பரம் 

டவுள் . 
தனு கரண புவன உடம்பு உறுப்பு இடம் நுகர் 
போகம் 


கட 


பொருள் . 


தாக சாந்தி 
தாகம் 
தாசத்துவம் 
தாச மார்க்கம் , ) 
தாதமார்க்கம் 


விடாய் தணித்தல் . 
விடாய் , நீர்வேட்கை . 
அடிமைத்தன்மை . 
அடிமை நெறி . 
அடியான் , அடிமை . 
அடியாள் , கணிகைமாது , 
பணிப்பெண் . 


தாசன் 
தாசி 


தாபரம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


தட்டுதல் . 


தாடரும் 
தாக்ஷணம் , 
தாட்சணியம் 
தாட்சிண்யம் 
தாட்டாந்தம் 


கண்ணோட்டம். 


எடுத்துக்காட்டை 

யுடை 


யது . 


தாட்டீகம் , 

தாஷ்டீகம் 
தாணு 


வளப்பம் , செழிப்பு. 
சிவன் , மலை , குற்றி , நிலை 

பேறு , புகலிடம் 
அடிமைக்காரர் . 
கொடையாளி, வள்ளல் . 
அதுவதுவாய் ஒன்றிப்பு , நீங் 


தாதர் 
தாதா 
தாதாந்மியம் 


காமை . 


தாதி 


அடியாள் , தோழி , செவிலித் 


தாய் , 


தாது 


முதனிலை , நரம்பு , முதற் 

பொருள் . 
கருத்து , கருத்துரை. 


தாத்பரியம் , 

தாற்பரியம் ) 
தாநம் , ஸ்தானம் 
தாநம் , தானம் 
தாநாதிபதி 
தாபகம் , ஸ்தாபகம் 
தாபதன் 
தாபான் 
தாபம் 
தாபரம் , தாவரம் 


இடம் , இருக்கை. 
அறம் , ஈகை , கொடை . 
படைத்தலைவன் . 
நிலைநிறுத்தல் . 
தவஞ்செய்வோன் , துறவி . 
கதிரவன் , 
வெம்மை . 
நிலையியற்பொருள் , நிற்பன , 
அசையாப்பொருள் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( தாபித்தல் 


தாபித்தல் 


தாமசம் , தாமதம் 


தாமம் 


தாமிரம் , 
தாமிரை 


நிறுவுதல் , நாட்டல் , நிலை 

நிறுத்தல் . 
தாழ்த்தல் , அட்டி , மயல் , 
கயிறு , மாலை . 
செம்பு . 
திருமால் , ஆமை . 
துணை 
துணைவன் . 
திங்கள் . 
விண்மீன் , 


தாமோதரன் 


தாரகட் 
தாரகன் 


தாரகாதிபதி 
காரகை , 

தாரகா 
தாரணம் 


தாரனை 


தாரதம்மியம் 
தாரம் 
தாராபதம் 
தாராபதி 
தாரை 
தார்க்கிகர் 
தாலம் 
தாளத்திரயம் 


பூணுதல் , அணி தல் . 
பொறைநிலை , நினைவொருமை. 
ஏற்றத்தாழ்வு . 
மனைவி , 
விண்ணகம் , வானம் , விசும்பு. 
வியாழன் , திங்கள் . 
ஒழுக்கு . 
வழக்கிடுவோர் . 
உண்கலம் , தட்டம் . 
மூன்று தாளம் , மும்முறை 

தட்டு தல் . 
ஈகை , கொடை . 
தவசம் , கூலம் . 


தானம் 
தானியம் 


திராட்சம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உருளை , மலை . 
மாதிரம் , பால் , பக்கம் . 


} 


ஆண்டகை, வல்லவன் . 


வன்மை , உறுதி 

. 


திகிரி , திகிரிகை 
திக்கு 
திடபுருஷன் , 

திட புருடன் 
திடம் , 

திருடம் ) 
திட்டம் , 

திருஷ்டம் 
திட்டாந்தம் 
திட்டித்தம்பம் 
திருகரன் 


திரும் 
திமிரம் 
திமிராரி 
தியாகம் 
தியாநம் 
தியானித்தல் 
திரஸ்காரம் 
திரணம் , திருணம் 


காணப்படுவது . 
எடுத்துக்காட்டு . 
கண்கட்டு . 
பகலவன் , கதிரவன் , வெய் 

யோன் . 
நாள் , ஞான்று , 

வைகல் . 
இருட்டு , 
பகலவன் , ஞாயிறு. 
கொடை . 
நினைவு , அகவழிபாடு . 
நினைத்தல் , வழிபடல் . 
இகழ்ச்சி , 
சிறுமை , நொய்மை , புல் , 

துரும்பு . 
நிலை , உறுதி . 
மூன்று . 
நெகிழ்ச்சி ( தரு ) 
சாறு , 
பொருள் , செல்வம் . 
செல்வன் . 
கொடி - முந்திரி . 


திரம் , ஸ்திரம் 
திரயம் 
திரவத்துவம் 
திரவம் 
திரவியம் 
திரவியவான் 
திராட்சம் 


உகச . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ நிராவ 


திராவகம் 
திரி 
திரி , 


செய்நீர் , சாரம் . 
மூன்று . 
பெண் . 


திர } 


} 


திரிகம் 
திரிகரணம் 
திரிகுணம் 
திரிசூத்திரம் 
திரிசூலம் 
திரிதண்டம் 
திரிதோஷம் 
திரிநேத்திர 

சூடாமணி 
திரிபுண்டாம் 
திரிபுரம் 
திரிமூர்த்தி 
திரியக்கி 
திரியக்கு 
திருட்டம் , 

திருஷ்டம் 
திருட்டாந்தம் , 

திருஷ்டாந்தம் ) 
திருட்டி 
திருஷ்டி , ( 
திட்டி , 
திஷ்டி 
திருஷ்டிதோஷம் 


மூன்று கூடியது . 
மனமொழிமெய் . 
மூவியல் , முப்பண்பு. 
முப்புரி நூல் , பூணூல் . 
முத்தலைவேல் . 
முக்கோல் . 
முக்குற்றம் 
திங்கள் . 
முக்குறி . 
முப்புரம் . 
மூவடிவினன் . 
தேங்காய் . 
குறுக்கு . 
தெளிவு , பார்க்கப்பட்டது . 
சான்று , எடுத்துக்காட்டு , 
மேற்கோள் ( தரு ). 


} 


அறிவு , கண் , பார்வை , கண் 


ணேறு . 


கண்ணேறு , கண்ணெச்சில் , 

விழியூறு . 
மனநிறைவு , அமைவு . 


திருத்தி, 
திருப்தி 


த } 


தீர்க்க )) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உகந் 


திரேகம் 
திரோதாக்கினி 
திரோதானம் 
திரோபவம் 
திலகம் 
திலகலம் 
திலதம் 
தி . 
திவாகரன் 
திவ்வியகவி 
திவ்வியக்ஷேத்திரம் 
திவ்வியம் 
தினசரி 
தினந்தோறும் 


தவா 


யாக்கை , உடல் . 
முத்தீ . 
மறைப்பு : 
மறைத்தல் . 
பொட்டு , மேன்மை . 
செக்கு . 
சுட்டி , பொட்டு , 
பகல் , எல் . 
ஞாயிறு , பகலவன் . 
அருட்புலவன் 
மேலான இடம் , திருப்பதி . 
நேர்த்தி , இனிமை , மேன்மை . 
நாடோறும் . 
நாடோறும் . 
தீ 
கூர்மை , வெம்மை , கொடுமை. 
கூர்மை . 
தீவின் கூட்டம் . 
விளக்கு . 
விளக்குத் தண்டு , கலங்கரை 

விளக்கம் . 
பசி . 
விளக்கு , ஒளி , சுடர் . 
ஒளிவழிபாடு , 
கரை , மனவலி . 
திண்ணியன் , ஆண்டகை, 

திறனாளன் . 
முக்காலக்காட்சி , தெளிவுக் 


தீக்கணம் , தீட்சணம் 
தீட்சணியம் 
தீபகணம் 
தீபகம் 
தீபகம்பம் , 


தம்பதஃபம் } 


தீபகம் 
தீபம் 
தீபாராதனை 
தீரம் 
கீரன் 


தீர்க்க தரிசனம் 


காட்சி . 


2.க 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


தீர்க்க தரிசி 


முக்காலவுணர்வினன் , மெய்க் 

காட்சியாளன் . 
தென்னைமரம் . 
தெளிவு , நீளம் , கூர்மை . 
உறுதிச்சொல் . 


நீடுவாழ்வு . 


தீர்க்கபாதபம் 
தீர்க்கம் 
தீர்க்க வசனம் 
தீர்க்காயு , 

தீர்க்காயுசு 
தீர்த்தகரணம் 
தீர்த்தக்கட்டம் 
தீர்த்தம் 
தீவாந்தரம் 
தீவிகை 
தீவிரகதி 
தீவிரபக்குவம் 
தீவிரம் 


தூயநீராக்கல் , 
புனிதநீர்த்துறை , 
புனிதநீர் , திருக்குளம். 


தீவு , வெளி. 


விளக்கு. 


விரைவான நடை . 


முறுகிய நிலை . 


விரைவு . 


துக்ககன் 
துக்கசாகரம் 
துக்கநிவாரண 

ணம் 
துக்கம் 


துன்பமுள்ளோன் . 
துயரக்கடல் , துன்பக்கடல் . 
தன்பநீக்கம் . 
துன்பம் , பரிவு , கவலை , வருத் 

தம் , துயரம் . 
உயர்ச்சி . 


தீக்குணம் , கெட்டவியல்பு. 


துங்கம் 
துட்குணம் , 
துஷ்குணம் , 
துர்க்குணம் 
துட்டகருமம் , 

துஷ்டகருமம் 
துட்டச் பாவம், 
துஷ்ட பாவம் 


தீத்தொழில். 


கெட்ட . இயல்பு . 


துருவம் ) 


கடசொற்றமிழ் அகரவரிசை 


25 


துட்டம் 

அடங்காமை . 
துஷ்டநிக்கிரக தீயோரை ஒறுத்து நல்லோ 
சிஷ்டபரிபாலனம் ரைக்காத்தல் . 
துஷ்டபிராணிகள் 

கொடிய சிற்றுயிர்கள் . 
துஷ்டபுத்தி 

தீய அறிவு, கெடுமதி . 
துஷ்டன் 

தீயவன் , பட்டி , வம்பன் . 
துஷ்டை 

நீவி , தீயவள் . 
துதி , 
ஸ்துதி 

வணக்கம் , வழுத்துரை. 
துதித்தல் 

வாழ்த்தல் , பரவல் , 

வணங்கல் , போற்றல் . 
துந்மார்க்கர் 

தீயொழுக்கினர் . 
துப்பட்டா , 
துப்பட்டி 

இந்து .) மேற்போர்வை , மேலாடை . 
துரககதி 

குதிரை நடை . 
துரகதம் , துரங்கம் குதிரை. 
துரதிஷ்டம் 

போகூழ் , தீவினைப்பயன் . 
துரந்தரன் 

வல்லாளன் . 
துரபிமானம் 

தீய பற்று . 
துரவத்தை , 

கெட்ட நிலை . 
துரவஸ்தை 
துராகதம் 

கெட்ட நடை . 
துராகிருதம் 

தீச்செயல் , 
துராசை 

கய அவா . 
துராத்மா 

தீயவுயிர் . 
துராலோசனை 

தீய நினைவு , கெட்டநினைவு . 
துரிதம் 
துரியம் 

பேருறக்கம் . 
துரியாதீதம் 

உயிர்ப்படக்கம் . 
துருவம் 

அசையா நிலை . 


விரைவு 

. 


உ.அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( துரோகம் 


துரோகம் 
துரோகி 


இரண்டகம் , வஞ்சகா . 
இரண்டகஞ் செய்வோன் , 

வஞ்சகன் . 
துன்பம் . 
தீய நடை . 
தீநாற்றம் . 
தீத்தொழில். 
கெட்டகுறி , தீக்குறி , 
கெட்டவர் . 
தீக்குறி . 
வலுக்குறைவு , வலுவின்மை. 
பஞ்சம் , சிறுவிலை . 
கெட்ட எண்ணம் , கெடுமதி . 
ஒழுங்கில் சாவு , தகாச்சாவு . 


} நீபவழி , கெட்ட கடை . 


தூர்க்கதம் 
துர்க்கதி 
துர்க்கந்தம் 
தர்க்கருமம் 
துர்ச்சகும் 
அர்ச்சனர் 
துர்நிமித்தம் 
துர்ப்பலம் 
துர்ப்பிட்சம் 
துர்மதி 
துர்மரணம் 
துர்மார்க்கம் , 

துன்மார்க்கம் 
துர்லபம் 
துர்வாசனை 
துல்யம் , துல்லியம் 
துவசம் , துவஜம் 
துவஜஸ்தம்பம் 
துவஜாரோகணம் 
துவயம் . 
துவனி , தொனி 
துவாதசம் 
துவாதசாந்தம் 
துவாந்தம் 
துவாரபாலகர் 
துவாரம் 


அரிது , முடியாதது . 
தீய நாற்றம் . 


ஒப்பு , ஈடு , 


கொடி . 


கொடிமரம் . 
கொடியேற்றம் . 
இரண்டு தன்மை . 
ஒலி , ஓசை . 
பன்னிரண்டு . 
பன்னிரண்டாம் நிலை . 
இருள் . 
வாயிற் காப்போர் . 
வாயில் , வழி , புழை , துளை . 


தூரம் ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


துவிசம் 


துவிசன் 
துவிதம் , துவி 
துவிதா 
துவிதாகதி 
துவிதீப்பாதம் 
துவிதீயம் 
துலிபாஷிதர் 
துவீதியன் 
துவேஷம் 
துவைதம் 
துவை தீபாவம் 


இருபிறப்புடையது , முட்டை 

யிற் பிறப்பது . 
இருபிறப்பாளன் . 
இரண்டு ,. 
இரண்டுவகை. 
நண்டு . 
இரண்டாம் அடி . 
இரண்டாவது . 
இருமொழி பேசுவோர் . 
மகன் . 
பகை , வெறுப்பு . 
இரண்டு 
இரண்டின் றன்மை . 


. 


தூ 


இகழ்ச்சி , பழி , பழிச்சொல் . 


தூசனம் , 
தூடணம் , 
தூஷணம் , 
தூஷணை 
தூஷித்தல் 
தூதர் 
தூபம் 
தூபி , ஸ்தூபி , 


தூபிகை 


காமம் 
தூரதிட்டி , 

தூரதிருஷ்டி 
தூரதிருஷ்டிக் 


பழித்தல் . 
ஒற்றர் , வேவுகாரர் . 
புகை . 
முடி , ( கோயில் முதலியவற் 

றின் முடி . ) 
புகை . 
தொலைப்பார்வை , தொலை 

நோக்கு . 
தொலை நோக்காடி . 
சேய்மை , தொலைவு , எட்டாக்கை . 


கண்ணாடி 


தூரம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ தூர்த்தர் 


காமுகர் , தீயர் , வஞ்சகர் . 


பருவுடல் , உருவுடம்பு. 


தூர்த்தர் 
தூலசரீரம் , 
ஸ்தூலசரீரம் 
தூலதேகம் 
தூலசித்து 
தூலசூக்குமம் 
தூலதேகம் 
தூலம் 
தூலலிங்கம் 
தூலவுலகம் 


உயிர் 
உருஅருவம் . 
பருவுடல் . 
பருமை . 
பரூஉக்குறி . 
பருப்பொருளுலகம் . 


தெ 


தெற்கு . 


தெக்கிணம் 
தெய்வீகம் 
தெரிசநம் 


கடவுட்டன்மை. 


காட்சி , 


தேககாந்தி 
தேகசம்பந்தம் 
தேகநாசம் 
தேகம் , 

திரேகம் 
தேகவியோகம் 
தேகாப்பியாசம் 
தேசசரிதம் 
பேதசசு , 

தேஜஸ் 
தேசம் 
தேசன் 
ேதேசாசாரம் 


தே 
உடம்பினொளி . 
உடற்றொடர்பு . 
உடலழிவு . 
உடல் , யாக்கை , மெய் .. 
சாக்காடு . 
உடற்பயிற்சி . 
நாட்டு வரலாறு . 
ஒளி . 


} 


ஒளியுடையவன் . 
உ . லகநடை , உலகியல் . 


தைவிகம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


தேசாந்தரம் 
தேசாந்தரி 
தேசிகன் , தேசன் 
தேசோமயம் 


தேயு 


தேவகாயான் 
தேவஸ்தான 
தேவ தூஷணம் 
தேவதை , 

தேவதா 
தேவபக்தி , 

தெய்வபக்தி 
தேவபாஷை , 

தெய்வபாஷை 
தேவபூமி 
தேவ வாக்கியம் 
தேவன் 
தேவா தீனம் , 

தய்வாதீனம் ) 
தேவாலயம் 
தேவான்னம் 
தேவி 


அயல்நாடு , 
பிற நாட்டான் , 
ஆசிரியன் , குரவன் 
ஒளிவடிவு . 
தீ , அனல் ( சித் - தத் ) 
கந்தருவன் ..- 3 
கடி.வி நிலையம் , கோயில் 
தெய்வமிகழ்தல் . 
கடவுள் , தெய்வம் . 
வட்பற்று , கடவுளிடத் 
தன்பு, தெய்வநேயம் . 
கடவுண்மொழி . 


விண்ணுலகு . 


கடவுண்மொழி . 
இறைவன் , தலைவன் . 
கடவுட்குரியது , திருவருட் 
7. செயல் . 
திருக்கோயில் , 
கடவுளுணா . 
இறைவி , அரசி , தலைவி . 


தை 


தைத்தியர் 
தைரியம் 


அவுணர் . 
உறுதி , திட்பம் , ஆண்மை, 

ஊக்கம் . 
எண்ணெய் . 
தெய்வச் செயலால் நேரிடு 
வது . 


தைலம் 
தைவிகம் 


E22 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( தோடம் 


தோ 


தோடம் , 

தோஷம் ) 
தோடா ( உருது ) 
தோத்திரம் , 
ஸ்தோத்திரம் 


குற்றம் . 
கைவளை . 


} 


வாழ்த்து , வழுத்து . 


தௌ 


தௌகித்திரன் 
தளத்தியம் 
தளர்ப்பாக்கியம் 
தௌற்பல்லியம் 


மகள் பிள்ளை , பேரன் . 
புகழ்ச்சி . 
நல்வினையின்மை . 
வலுக்குறைவு . 


ந 


உகிர் . 


நகம் 
நகரம் 
நகல் ( அராபி ) 
நகுலம் 
நடராஜமூர்த்தி , 

நடராஜன் 
நடனம் 


படி . 
கீரி . 
கூத்தன் , மன்றவாணன் , 

அம்பலவாணன் . 
கூத்து . 


நள்ளிரவு . 


நட்சத்திரம் 


நட்டம் , நஷ்டம் 
நதி 
நதிதீரம் 
நந்தபாலன் 


விண்மீன் , வான் மீன் , உடு , 

நாண்மீன் . 
கேடு . 
ஆறு , யாறு . 
ஆற்றங்கரை . 
கண்ணன் , திருமால் . 
இடையர் . 


நந்தர் 


5 வ : தேம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


22 . 


} 


பூந்தோட்டம் , பூங்கா . 


நீராடல் . 


நந்தவனம் , 

நந்தனவனம் 
நபரும் 
நபர் ( அராபி ) 
நபாதி 
நபும்ஸகம் 
நபும்ஸகன் 


ஆள் . 


தோன்றாது . 
அலி , பேடி . 
அலி , பேடி , ஆண்டன்மை 
யிலான் . 


வணக்கம் . 


நமஸ்காரம் 
நமன் 


காலன் , கூற்றுவன் , இயமன் , 

மறலி . 
நன்மை . 
கண் . 
நிரயம் , அளறு . 
கீழுலகத்தவர் . 
திருமால் . 


நயம் 
நயனம் 
நரகம் , நரகு 
நரகர் 
நரகாரி 
நரபதி , 
நராதிபதி , 

நராதிபன் ) 
நரர் 
நரலோகம் 
நரவாகநன் 


அரசன் . 


நரன் 


நராந்தகன் 
நர்த்தனம் 
நவக்கிரகம் 
நவதானியம் 
நவத்துவாரம் 


மக்கள் . 
மக்களுலகம் . 
குபேரன் . 
மனிதன் . 
மக்களையழிப்பவன் , இயமன் . 
கூத்து . 
ஒன்பதுகோள் . 
ஒன்பதுவகைத் தவசம் . 
ஒன்பது வாயில் , ஒன்பான் 

புழை , 
வெண்ணெய் . 


நவநீதம் 


22 ச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( நவமணி. 


நவமணி 
நவம் 
நவரத்தினம் 
நவராத்திரி 
நவியம் 
நவீன கலை ஞானிகள் 
நவீனம் 
நளினம் 


பலதிறமணி . 
புதுமை , ஒன்பது. 
ஒன்பதுவகை மணி . 
ஒன்பதிரவு. 
கோடரி . 
புதுக்கலையறிஞர் . 
புதுமை . 
தாமரை , முளரி . 


பாம்பு . 
அழிப்பவன் . 
அழிவுகாலம் , கெடுகாலம் . 


அழிவு, கேடு , 


நாகம் 
நாசகன் 
நாசகாலம் 
நாசம் 
நாசி 
நாசிகா சூரணம் 
நாசித் துவாரம் 
நாஸ்கி 
நாஸ்திகம தம் 
நாஸ்திகம் 
நாஸ்திகன் 
நாதசொரூபம் 
நாதம் 


மூக்கு . 
மூக்குத் தூள் . 
மூக்குப்புழை , அமுக்கின் றுளை , 
இல்லை , இன்மை. 
தெய்வமில் கொள்கை . 
கடவுளுண்மையை மறுப்பது . 
தெய்வமில் கொள்கையன் , 
ஒலிவடிவு. 
ஒலி , ஓசை , செம்பால் , செந் 

தீர் . 
தலைவன் . 
பலவகை வடிவம் . 


நாதன் 
நாநாரூபம் 
நாநாவிதம் 


பலவகை , 


நாபி 


நாபிக்கமலம் 
நாபிதன் , நாவிதன் 


கொப்பூழ் , உந்தி . 
உந்தித்தாமரை. 
மயிர் வினைஞன் . 


நிச்சயம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உ உரு 


பெயரிடுதல் . 


பெயர் . - 


நாமகரணம் , 

நாமதாரணம் 
நாமதேயம் , 

நாமம் 
நாயகன் 
நாயகி 
நாராசம் 
நாரிகேளம் 


தலைவன் . 
தலைவி . 
இருப்பாணி . 
தேங்காய் . 
நி 


செருக்கின்மை. 
இழிந்தது . 
வீடு . 


} 


நிகர்வம் 
நிகிருட்டம் 
நிகேதம் , 

நிகேதனம் 
நிக்கிரகதானம் 
நிக்கிரகம் , 

நிக்ரகம் 
நிக்கிரகித்தல் 
நிக்கேபம் , 

நிக்ஷேபம் 
நிசம் , நிஜம் 
நிசாசரர் 
நிசாபதி 


தோல்வியிடம் . 
அழிக்கை, ஒறுப்பு . 
ஒறுத்தல் . 
வைப்பு , வைத்தல் . 
உண்மை , 

மெய் . 
இரவிற்றிரிவோர் , அரக்கர் . 
திங்கள் . 


நள்ளிரவு . 


விலக்கு . 


நிசே தம் , 
நிஷேதம் , 
நிஷித்தம் 
நிச்சயஞானம் 
நிச்சயம் 


உண்மையறிவு , நல்லறிவு . 
உறுதி , மெய் , துணிவு , 

ண்ணம் . 


1 . 


உஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( நிச்ச 


நிச்சயித்தல் 


உறுதிப்படுத்தல் , உட் 
கோடல் , துணிதல் , முடிபு 
கட்டுதல் , கடைப்பிடித்தல் . 
எண்ணமற்றிருத்தல் . 
மூச்சொடுக்கம் . 
உறுதி . 
ஒருபுறங்கோடாமை . 


தூய்மை. 


நிச்சிந்தை 
நிச்சுவாசம் 
நிஷ்கருஷம் 
நிஷ்பட்சபாதம் 
நிட்களங்கம் , 

நிஷ்களங்கம் 
நிட்கள் 

களம் , 
நிஷ்களம் , 

அவ்வியத்தம் 
நிட்காமியம் , 

நிஷ்காமியம் 
நிட்காரணம் , 

நிஷ்காரணம் 
நிட்டூரம் , நிஷ்டூரம் 
நிட்டை , நிஷ்டை 


கலப்பின்மை , உருவின்மை , 

அருவம் . 
பயன் கருதாமை , விருப் 


பின்மை . 


காரணமின்மை . 
கொடுமை . 
தவநிலை , துணிதல் நிலை . 

ஒருமைநிலை . 
அல்குல் , 
கண்கூடு. 


நிதம்பம் 
நிதரிசனம் 
நிதனம் 
நிதானம் 


நிதித்யாசநம் , 
நிதித்தியானம் 

பதி 
நித்தியகருமம் 
நித்திய கர்மா நுட் 
டானம் 


மதிப்பு . 
செல்வம் , வைப்பு , பொருள் . 
தெளிதல் . 
செல்வக் கடவுள் . 
நாட்கடன் , நாள் வினை . 
நாட்கடனாற்றல் . 


} 


நியதி ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நித்தியத்துவம் 
நித்திய பூசை 
நித்தியம் 


நித்தியன் 
நித்தியாநந்தம் 


நித்திரை 


நித்திலம் 
நிந்தனை , நிந்தை 
நிந்தாஸ்துதி 
நிந்திதம் 
நிபந்தனை 


நிபாதம் 


அழிவின்மை . 
நாள்வழிபாடு. 
நாடோறும் , எப்பொழுதும் , 

அழியாமை . 
அழிவிலான் . 
வீடுபேறு , பேரின்பம் , அழிவி 

லின்பம் . 
தூக்கம் , துயில் , உறக்கம் , 

கண்படை . 
முத்து . 
இகழ்ச்சி , பழிப்பு. 
இகழ்வதுபோற் புகழ்தல் . 
இகழப்பட்டது . 
கட்டுப்பாடு , உறுதி , ஏற்பாடு . 
விழுதல் , உடம்பொடு புணர்த் 

தல் ( குறள் ) , பதித்தல் . 
தேர்ந்தவர் , வல்லவர் . 
அழுக்கின்மை . 
தூயோன் , கடவுள் . 
நொடிப்பொழுது , நொடி . 
துணைக்காரணம் , வினைமுதல் . 
வினைமுதல்வன் . 
குறி , காரணம் , பொருட்டு , 

அடையாளம் . 
குறி சொல்வோன் . 
உறுதி , ( தரு ) முறை , அடக் 

கம் . 
ஊழ் , செய்கடன் , ஒழுங்கு 
முறை , பிறழா நிகழ்ச்சி 
(சித் - தத் ). 


நிபுணர் 
திமலம் 
நிமலன் 
நிமிடம் , நிமிஷம் 
நிமித்தகாரணஎம் 
நிமித்தகா ரணன் 
நிமித்தம் 


நிமித்திகன் 


நிய தம் 


நியதி 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ நியமம் 


நியமம் 


நியமனம் 
நியமித்தல் 
நியாயசபை , 

நியாயஸ்கலம் 
நியாயமார்க்கம் 


ஒழுங்கு , முறை , நெறி , நாட் 

கடன் . 
கட்டளை , ஒழுங்கு . 
அமைத்தல் , ஏற்படுத்தல் . 
அறமன்றம் , முறைமன்றம் . 
நெறி முறை , அறமுறை , 

அறவழி , 
நெறி , முறை , நடுநிலை . 
வழக்கறிஞன் . 
முறைமன்றத்தலைவர் , நடுவர் . 
குறைவு . 
ஏவுதல் , செலுத்தல் . 
பேரின்பம் . 
உடன்படாமை . 


நியாயம் 
நியாயவாதி 
நியாயாதிபதி 
நியூனம் 
நியோகித்தல் 
நிரதிசயானந்தம் 
நிரநுயோச்சியம் 
நிர துயோச்சியா நு 

யோகம் 
நிரந்தரம் 
நிரந்தரன் 
நிரர்த்தம் 
நிராகரணம் 
நிராலை 


சை 


தோல்வி நிலை கூறல் . 
எப்பொழுதும் . 
கடவுள் , 
பொருளின்மை, 
மறுத்தல் . 
விருப்பின்மை , அவா 

வின்மை . 
தடையில்லாமல் , 
பற்றுக்கோடின்மை. 
கேடின்மை. 
இயற்கை யுணர்வினனாதல் , 

கடவுள் . 
கடவுளில்லை பென்போன் , 
பாழ்ங்கோளன் . 


நிராடங்கம் 
நிராதாரம் 
நிராபதம் 
நிராமயாத்மா, 

நிராமயாந்மா 
நிரீச்சுரவாதி , 
நிரீஸ்வரவாதி 


நீர்நிமித் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நிரீட்சணம் 
நிருணயம் , 

நிர்ணயம் 
நிருத்தம் 
நிருத்தாட்சண் 

ணியம் 
நிருபகாரம் 
நிருபன் 
நிருபித்தல் , 


கிருபித்தல் ) 


நிருமலம் 
நிருமலன் 
கிருமித்தல் 
நிரு மூலம் 


பார்த்தல் . 
உறுதி . 
கூத்து . 
கண்ணோட்டமின்மை. 
உதவியற்றது . 
மன்னன் , அரசன் . 
மெய்ப்பித்தல் , நிலைபெறுக் 

தல் . 
மாசின்மை. 
மாசிலான் . 
ஏற்படுத்தல் , உண்டாக்கல் , 
அடியற்றது , அழிவு , 

வேரோடு கல்லல் . 
கொண்டு நடத்தல் , 

பொறுப்பு . 
உடையின்மை , முண்டம் , பற் 

றின்மை . 
எழுவாய்க் காட்சி . 
ஒருமையுணர்ச்சி , வே_ ) 

பாடின்மை. 
வேறுபாடின்மை . 
நிலைநாட்டல் . 
குணமில்ல தன் வழிபாடு , 
மக்களின் மை , மக்கட் புழக்க 

மின்மை . 
முடிவு , உறுதி 
நா ! .. க அரங்கு . 
காரணமின்மை , ஏதுவின்மை . 


நிருவாகம் , 
நிர்வாகம் 


நிருவாணம் 


நிருவிகற்பக்காட்சி 
நிருவிகற்பம் 


நிருவிகாரம் 
நிரூபணம் 
நிர்க்குணோபாசனை 
நிர்ச்சனம் , 

நிர்மானுஷ்யம் 
நிர்ணயம் 
நிர்த்தமண்டபம் 
நிர்நிமித்தம் 


} 


25.0 


( நிர்ப்ப 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நிர்ப்பந்தம் 


நிர்ப்பாக்கியம் 


நெருக்கம் , தொல்லை , இடர் , 

வலுகட்டாயம் . 
நல்வினை இன்மை , பொறி 
யின்மை , பொருள் 
இன்மை . 
செய்யப்பட்டது . 
கவலையின்மை . 
திரும்புதல் . 
விடுதலை , நீக்கம் . 


நிர்மாணம் 
நிர்விசாரம் 
நிவர்த்தனம் 
நிவர்த்தி , 


நிவிர் 


தத 


விடு தலை . 


நிவாரணம் 
நிவேதனம் 
நிவேதித்தல் 


நீசகன் , நீசன் 
நீசம் 


ஒப்புவித்தல் , கொடுத்தல் , 
படைத்தல் . 

நீ 
கீழ்மகன் , தாழ்ந்தோன் . 
இழிவு . 
நன்னெறி . 
நெறி , முறை , அறம் . 
முறைமன்றம் . 


நீதம் 


GoGre 


த்தலம் , 
நீதிஸ்தலம் 
நீதி நூல் 
நீதிமான் 


அற நூல் . 


நீலகண்டன் 
நீலோற்பலம் 


சிறந்தோன் , நடுவன் , முறை 

மன்றாளன் . 
கறைமிடற்றன் , சிவன் . 
கருங்குவளை 


நூ தனம் 


நூபுரம் 


புதுமை . 
காற்சிலம்பு . 


பது கயா 


பா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நே 


நேத்திரம் 
நேமி 


கண் . 
கடல் , உருளை , வட்டம் . 


நை 
சிறப்புவிழா . 


நைமித்திகம் 
நையாயிகன் 


அளவை நூலோன் . 


பகம் 


கொக்கு . 


பகவத 


இறைவி . 
கடவுள் , பெருமான் . 
விலக்கு . 
வெளிப்படை . 
புறவுலகு . 


தகுதி , நிலை . 


பகவன் , 

பகவான் 
பகிஷ்காரம் 
பகிரங்கம் 
பகிரண்டம் 
பக்குவம் 
பக்குவர் 
பக்தன் 
பக்தி 
பக்தி காண்டம் 
பங்கசம் , 
பங்கஜம் , 
பங்கயம் , 
பங்கேருகம் 
பங்கம் 


கனிவுடையவர் , தகுதியுடையவர் . 
அன்பன் . 


அன்பு . 


விழை தகுதொகுதி . 


தாமரை , முளரி . 


குறை , பழுது , சேறு , 

குற்றம் . 
தாமரையிருக்கையன் , நான் 
முகன் . 


பங்கயாசனன் 


252 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ பசாசம் 


ஆ , உ 


பசாசம் , பிசாசு 

பேய் , அலகை . 
பசாசன் 

பேயன் . 
பசார் , 

( பார்சி ) சந்தை , அங்காடி . 
பஜார் 
பசிதம் 

திருநீறு , கொளுத்தப் 
பட்டது . 

உயிர் . 
பசுத்துவம் 

உயிர்த்தன்மை . 
பசுபது 

உயிர்த்தலைவன் , சிவன் , 
பசுபாசம் 

உயிர்களிடத்தன்பு. 
பச்சாத்தாபம் 

கழிவிரக்கம் , இரக்கம் . 
பஸ்பம் 
பஞ்சகஞ்சுகம் 

ஐவகைச்சட்டை . 
பஞ்சகவ்வியம் , 
பஞ்சகௌவியம் 

ஆவினைந்து . 
பஞ்ச கன்மேந்திரி 
யங்கள் (சித் - தத் ) ஐந்துதொழிலுறுப்புகள் : 
( வாக்கு , பாதம் , வாய் , கால் , கை , எருவாய், 
பாணி ,, பாயுரு , கருவாய் . 
உபஸ்தம் ) 
பஞ்சகிருத்தியம் ஐந்தொழில். 
பஞ்சக்கிலேசம் 

ஐவகைக்குற்றம் . 
பஞ்சசத்தி 

ஐவகையாற்றல் . 
பஞ்ச சிவதத்துவங் 
கள் ( சித் - தத் ) ஐந்து சிவநிலையப் பொருள் 
( சுத்த வித்தை , கள் : தூயநினைவு , தலைமை , 
ஈசுவரம் , சாதாக் அருள் நினைவு , அன்னை , 
கியம் , தி , 
சிவம் ) 


அத்தன் . 


2h 5 . 


பஞ்சாங் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஐம்பொறிகள் : மெய் , வாய் , 
கண் , மூக்கு , செவி . 


ஐவகைச் சூழ்ச்சிகள் . 


பஞ்ச ஞானேந்திரி 
பங்கள் (சித்- தத்) 
( தொக்கு , சிங் 
குவை , 

சட்சு , 
க்கிராணம், 
சோத்திரம் ) 
பஞ்சதந்திரம் 
பஞ்ச தன்மாத்திரை 
கள் ( சித் - தத் ) 
( இரசம் , ரூபம் , 
பரிசம் , சத்தம் , 

கந்தம் ) 
பஞ்சதூபம் 
பஞ்சந்தம் 
பஞ்சபாதகம் 


ஐந்து 


நுண்ணிய பொருள் 
கள் : 

சுவை , ஒளி , ஊ_ ) , 
ஓசை , நாற்றம் . 


பஞ்சபா தகன் 
பஞ்சபூதங்கள் 
பிருதிவி , அப்பு , 
தேயு , வாயு , 


ஐவகை மணப்பொருட்டகை. 
திருவையாறு . 
ஐங்கொடுவினை , ஐம்பெருங் 

குற்றம் . 
ஐம்பெருங் குற்றத்தான் . 
ஐந்து பருப்பொருள்கள் : 
மண் , புனல் , அனல் , கால் , 
விசும்பு . 


ஆகாயம் 


பஞ்சமி , 

பஞ்சம் 
பஞ்சமூர்த்தி 
பஞ்சலட்சணம் 
பஞ்சலோகம் 
பஞ்சவர் 
பன்சாக்கரம் , 

பஞ்சாட்சரம் 
பஞ்சாங்கம் 


ஐந்தாம் நாள் , ஐந்து . 
ஐவகைக் கடவுளர் . 
ஐந்திலக்கணம். 
ஐம்பொன் . 


ஐவர் . 


ஐந்தெழுத்து. 
ஐந்துறுப்பு . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(பஞ்சாட் 


பட்சபாதம் 


பஞ்சாட்சர 

ஐந்தெழுத்தருணிலை, அறி 
உபதேசம் ) 

வுறுப்பு . 
பஞ்சாயம் 

நடுவர் ஐவர் கூட்டம் . 
புஞ்சாவத்தை 

ஐவகைநிலை . 
பஞ்சேந்திரியம் ஐம்பொறி . 
படரும் 

படித்தல் , ஓதல் , கற்றல் , 

பயிலல் . 
படம் 

ஓவியம் . 
படுதா ( இந்து ) 

திரைச் சீலை . 
பட்சணம் 

தின்பண்டம் . 
பட்ச தாபம் , 

இரக்கம் , கண்ணோட்டம் , 
பட்சாத்தாபம் ) 

கழிவிரக்கம் . 

ஓரம் , ஒருபக்கம் . 
பட்சம் 

உருக்கம் , அன்பு . 
பட்சி 

பறவை , புள . 
பட்சிராசன் 

கலுழன் ; புள்ள ரசு . 
பட்டணப் பிரவேசம் ஊர்வலம் . 
பட்டமகிஷி 

பட்டத்தலைவி . 
பட்டாபிஷேகம் 

முடிசூட்டல். 
பட்டுவஸ் திரம் 

பட்டாடை . 
பண்டி ( சகடி ) வண்டி , 
பண்டிகை 

பெருநாள் , திருவிழா. 
பண்டி தன் 

புலவன் , அறிஞன் , மருத்து 

வன் . 
பதகன் 

கீழ்மகன் , தாழ்ந்தோன் . 
பதச் சேதம் 

சொற் பிரிப்பு , கண்ணழித் 

தல் , 
பதட்டம் , பதஷ்டம் பதறுதல் , விரைதல் , அஞ்சல் 
பதம் 

சொல் , நிலை , 
பதவி 


பத்தர் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உரு 


கை 


பதான 
பதாதி 
பதா த்வா 
பதாந்தரம் 
பதார்த்தம் 


பெருங்கொடி , கிளைக்கதை . 
காலாள் . 
சொல்வழி . 
வேறு நிலை . 
சொற் பொருள் ( தரு ) , 

பொருள் . 
கடவுள் , தலைவன் , கணவன் , 

அரசன் . 
கடவுள் , உயிர் , உலகம் , 

, 
இறை, உயிர் , தளை . 


பதி 


பதிபசுபாசம் 


கற்பு . 


பதிவிரதம் 
பதிவிரதா தருமம் 


பதவிர 


திவிரதாபத்தினி, } கற்பரசி , 


விரலை 


கற்பு நெறி . 
கற்பரசி , கற்புடையாள் . 
தாமரைத்தளிர் , தாமரை இலை. 
திருமால் . 


} 


தாமரை , முளரி . 


பதும தளம் 
பதுமநாபன் , 

பத்மநாபன் 
பதுமம் , 

பத்மம் 
பதுமன் , 

பத்மன் 
பதுமாசனம் 
பதுமாசனன் , 

பத்மாசனன் 
பதுமாவதி , 

பத்மாசநி 
பதுமை 
பத்தகணம் 


நான்முகன் . 
தாமரையிருக்கை . 
நான்முகன் . 


. 


திருமகள் . 
பாவை . 
அன்பர் கூட்டம் , தொண்டர் 

குழாம் . 
அன்பர் , தொண்டர் 


பத்தர் , பக்தர் 


உகூசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ பத்தா 


கணவன் . 


அன்பு , நேயம் , பற்று . 
அன்பு நெறி . 
மருந்துணா, செய்யுள் . 


பத்தா , 

பர்த்தா 
பத்தி , 

பக்தி 
பத்திமார்க்கம் 
பத்தியம் 
பத்திரம் 
பத்திரலிங்கம் 
பத்திரிகை 
பந்தகம் 
பந்தநிவர்த்தி 
பந்தபாசம் 
பந்தம் 


ஊட்டிடக் குறி . 
செய்தித்தாள் , செய்தி , இதழ் . 


கட_ I 


பந்தனம் 
பந்தி 
பந்துக்கள் 


பந்துவர்க்கம் 
பந்தகம் 
பந்தகாசயரும் 
பந்தகாசயநன் 
பந்தசாலை 
பயங்கரம் 


கட்டறுத்தல் , தளை நீக்கம் . 
பிறவிக்கட்டு , 
உறவு , தொடர்பு , சுற்றம் , 

கட்டு . 
கட்டல் , பிறவிப் பிணிப்பு 
வரிசை , தொகுதி 
உறவினர் , சுற்றத்தார் , 

கிளைஞர் . 
உறவின்முறை , 
பாம்பு . 
பாம்புப்படுக்கை , பாம்பணை . 
திருமால் . 
இலைக்குடில் . 
கொடுமை , அச்சம் . 
பால் , நீர் . 
அச்சமும் அன்பும் . 
அச்சம் . 
பாற்கடல் . 
முகில் , முலை , கொங்கை . 


பயசு , பயஸ் 


பயபக்தி , 

பயபத்தி 
பயம் 
பயாப்தி , பயோததி 
பயோதரம் 


டசொற்றமிழ் அகரவரிசை 


உங எ 


கடனுரை . 


பயோதிகம் 
பரகதி 
பரகமனம் 


பரகாயப் பிரவேசம் 


பரகாயம் 


வீடுபேறு , மேல்நிலை . 
அயல்மனைச் சேறல் , பிறன் 

கடை நிற்றல் . 
கூடுவிட்டுக் கூடுபாய்தல் , பிற 

வுடற் புகுதல் . 
பிறவுடல் . 
பிறர் கூற்று, பிறர் புகழ்ச்சி . 
புறச்சமயம் . 
மேலான இன்பம் , பேரின்பம் 
பிறர் பொருள் . 


பரகீதம் 


பரசமயம் 
பரசுகம் 
பரசுவம் , 

பரஸ்வம் 
பரஸ்தானம் , 

பிரஸ்தானம் ) 
பரஸ்நேகம் 
பரஸ்பரம் 
பரஞானம் 


வழிச்செல்கை , புறப்பாடு. 
பிறர் நட்பு . 
ஒருவருக்கொருவர். 
உண்மை மேலறிவு , அருட் 


காட்சி . 


பரஞ்சோதி 
பர தசாத்திரம் 
பரதநம் 
பர தந்திரம் 
பரதந்திரவயம் 
பர தந்திரன் 
பரதம் 
பரதாரகமனம் 
பரதாரம் 
பரதேசம் 


பேரொளி, கடவுள் . 
நாடக நூல் . 
பிறர்பொருள் . 
அடிமைத்திறம் . 
பிறர்வழி . 
பிறர்வழிப்பட்டவன் . 
கூத்து . 
பிறன்மனை விழைதல் . 
பிறர்மனை . 
பிறர்நாடு , அயல்நாடு , 

வேற்றார். 
பிறர்மனைவி . 


பரத்திரி , பரஸ்த்ரீ 


2. அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( பரத்து 


பரத்துவம் 

கடவுட்டன்மை , மேன்மை . 
பரந்தாமன் 

திருமால் . 
பரபட்சம் 

எதிர்ப்பக்கம் . 
பரபுருடன் 

அயலான் , 
பரபோகம் 

பேரின்பம் . 
பரப்பிரம சொரூபம் முழுமுதற்கடவுளுண்மை . 
பரப்பிர்மம் 

மிகப்பெரியது . 
பரமகதி 

வீடுபேறு , அடைக்கலம் . 
பரமகருத்தன் , 

மேலான தலைவன் , கடவுள் . 
பரமகர்த்தா 
பரமசண்டாளன் மிகக்கொடியோன் . 
பாமசத்துரு 

கடும்பகைவன் . 
பரமசந்தோஷம் பேருவகை , பெருங்களிப்பு , 

பெருமகிழ்ச்சி . 
பரமசித்தி 

வீடுபேறு . 
பரமசுகம் 

மேலான இன்பம் . 
பரமதுஷ்டன் 

மிகக்கொடியோன் . 
பரமபதம் 

வீடுபேறு . 
பரமபுருஷன் 

தக்கோன் , மேலோன் . 
பரமம் 

மேல் , மேன்மை , 
பரமரகசியம் 

அருமறைப்பொருள் . 
பரமலோகம் 

மேலுலகம் . 
பரமலோபி 

ஈய்ப்பிணி , வடிகஞ்சன் , பிசுநன் . 
பரமவியோமம் 

அருள்வெளி, 
பரமன் 

கடவுள் , மேலானவன் ,. 
பாமாகாயம் 

பெருவெளி. 
பரமாதிசயம் 

மேலான வியப்பு . 
பரமாத்துமா , 

முற்றறிவிளக்கமுடைய 
பரமாத்மா 

முதல்வன் , இறைவன் , 
முழுமுதற் பொருள். 


பராசத்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உக 


பேரின்பம் . 


பரமாநந்தம் 
பரமாத்ம 

சைதன்யம் 
பரமார்த்தம் 


} 


பரமுத்தி 
பரமே.சுவரன் , 

பரமேசுரன் 
பரமேசுவரி 
பரமேட்டி , 

பரமேஷ்டி 
பரமோட்சம் 
பரமோபகாரம் 
பரம் 
பரம்பரை 


முழுமுதற் பேரறிவு . 
மெய்ப் பொருள் , முடிவான 

ன 
பொருள் . 
மேல்நிலை வீடுபேறு . 
இறைவன் , கடவுள் , சிவன் . 
திருமகள் , இறைவி . 
மேலான இடத்திலிருப்பவன் . 
வீடுபேறு . 
பேருதவி . 
மேன்மை , கடவுள் , படைட . 
கால்வழி , தலைமுறை , வழி 

வழி . 
அயலார் . 
பேரறிவுப் பொருள் , முழு 

முதற் பொருள் , 
சாவுச்சடங்கு , இழவுச் 

சடங்கு . 
மேலுலகம் . 
பெரிதும் இன்புறுதல் 
தன் னுணர்வின்மை. 
மேல்மாயை . 
மெய்யறிவு. 
கடவுள் , மேலானவன் . 
ஆண்டகை. 
வலி , வன்மை , ஆண்டைம் . 
இறைவி. 


பரம்பொருள் 


பரலோகக் கிரியை 


பரலோகம் 
பரவசப்படுதல் 
பரவசம் 
பரவயிந் தவம் 
பரவிவேகம் 
பரன் 
பராக்கிரமசாலி 
பராக்கிரமம் 
பராசத்தி 


உச 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ பராசயம் 


பராசயம் , 

தோல்வி . 
பராஜயம் 
பராதீனம் 

பிறர்க்குரியது . 
பராபரவஸ்து , 

மேலான கடவுள் . 
பராபரன் ) 
பராபவம் 

தோல்வி , பெருமைக்குறைவு . 
பராமரிசம் 

ஆராய்ச்சி , பகுத்தறிவு . 
பரிகரித்தல் 

களை தல் , மறுத்தல். 
பரிகாசம் 

பகடி , ஏளனம் . 
பரிக்கிரகசத்தி வைப்பாற்றல் . 
பரிசம் 

ஊறு . 
பாசனம் , 
பரிவாரம் 

குடிமக்கள் , ஏவலாளர் . 
பரிசாரகம் 

ஏவல்வேலை , பணிவிடை . 
பரிசாரகன் 

ஏவல் செய்வோன் , 

உடன் 

செல்வோன் . 
பரிசித்தல் , 

தொடுதல் . 
பரிசீலனம் 

ஆராய்ச்சி . 
பரிசத்த சமித்துகள் தூயவிறகுகள் . 
பரிசுத்த தர்மங்கள் 

தூய அறவினைகள் . 
பரிசுத்த தீர்த்தம் தூய தீம்புனல் . 
பரிசுத்தம் 

தூய்மை , துப்புரவு , 

மாசின்மை , புனிதம் . 
பரிசுத்தன் 

தூயோன் , மாசிலான் . 
பரிசோதனை 

ஆராய்ச்சி , தேர்வு . 
பரிச்சேதம் 

எல்லை , பிரிவு , பகுத்தறி தல் , 
பரிட்சை , பரீட்டை ஆராய்ச்சி , தேர்வு . 
பரிணமித்தல் 

வேறுபடல் , மாறுதல் . 
பரிணயம் 
பரிணாமம் 

வேறுபாடு . 


சை 


மன்றல் . 


பர்தா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பரிணாமவாதி 


ஒன்று பிறிதொன்றாகுமென் 

னுங் கொள்கையர் . 
இரக்கம் . 
ரைக்கூ.வி . 
பாதுகாப்பு . 


நிறைவு . 


பா தாபம் 
பரிதானம் 
பரிபாலனம் 
பரிபூரணம் 
பரிபூரணி 
பரிமளசுகந்தம் 
பரிமள தைலம் 
பரிமளம் 
பரிமாணம் 


இறைவி , எங்கும் நிறைந்தவள் 
நறுமணம் . 
நறுமண எண்ணெய் . 
நறுமணம் , மகிழ்ச்சி . 
அளவு . 
அளவுபட்டது. 
மட்டான உணவு . 
கட்டில். 
வரை , எல்லை , அளவு . 
அரசியற் சுற்றம் . 
தக்க காலம் . 
மலைமகள் . 


பரிமிதாகாரம் 
பரியங்கம் 
பரியந்தம் 
பரிவாரம் 
பருவகாலம் 
பருவ தபுத்திரி 
பருவதம் , 

பர்வதம் 
பருவதாசயம் 
பருவபேதம் 
பருவம் 
பரோட்சம் 
பரோபகாரம் 


மலை . 


முகில் . 
காலவேறுபாடு . 
காலம் , பொழுது , பதம் . 
இறந்தகாலம் . 
உதவி , கைம்பாறு கருதா 

வதவி . 
பகலவன் . 
இலைக்குடில். 
இலை . 
கணவன் . 


பர்க்கன் 
பர்ணசாலை 
பர்ணம் 
பர்த்தா 

16 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( பர்வத 


பர்வதராஜபுத்திரி 
பர்வதராஜன் 
பலசீனம் , 


மலையரசன் மகள் . 
மலையரசன் . 


வலுக்குறைவு , தளர்ச்சி . 


பலஹீனம் ) 


கனியுணவு . 


பழம் , வலிவு . 
வலுவினன் , வன்மையாளன் . 
பயன் . 


பலபட்சணம் 
பலம் 
பலவான் 
பலன் 
பலாத்காரம் , 

பலவந்தம் 
பலாபலம் , 

பலாபலன் 
பலி 


வலுக்கட்டாயம் . 


பயன் பயனின்மை . 


பலி தம் 
பலித்தல் 


பலிபீடம் 


இரை , காணிக்கை , வேள்வி , 

கடவுளுணா , ஒப்புவித்தல் . 
வாய்ப்பு . 
கைகூடு தல் , பயன் றருதல் . 
வேள்விமேடை , படையல் 

மேடை . 
பிறவிக்கட்டு , பிறவிப்பிணி . 
பிறப்பு . 
காற்று . 
கடவுள் . 


பவபந்தம் 
பவம் 
பவனன் 
பவன் 
பவானி 
பவித்திரம் 


உடைம . 


தூய்மை , தருப்பைப்புல் , 
விரலணி . 


பாதகம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


2 ச 


அடுக்களை . 


பாகசாலை 
பாகம் 


கூறு . 


பாகு , 
வாகு 


தாள் . 


பாகுபலம் 
பாக்கியசாலி , 

பாக்கியவான் 
பாக்கியம் 
பாக்யவதி 
பாசபந்தம் 
பாசம் 
பாஷா , பாஷை 
பாஷாதோஷம் 
பாஷாப்பிரயோகம் 
பாஷிதம் , பாடிதம் 


தோள் வலி . 
செல்வன் , நல்வினையாளன் . 
பேறு , செல்வம் , நல்வினை . 
செல்வி . 
2 ன்புக்கட்டு , 
தளை , கட்டு , கயிறு , அன்பு . 
மொழி . 
மொழிக்குற்றம் . 
மொழிவழக்கு . 
பேசப்பட்டது , சொல்லப் 

பட்டது . 
கண்ணீர் , 
செஞ்சுடர் , கதிரோன் , 
பேசல் , சொல்லல் . 


} 


பாஷ்பம் , பாட்டம் 
பாஸ்கரன் 
பாடனம் 
பாடாணம் ; 

பாஷாணம் 
பாடியம் , 

பாஷ்யம் 
பாணம் 
பாணி 
பாணிக்கிரகணம் 
பாண்டித்தியம் 
பாதகம் 


நஞ்சு . 
அகலவுரை , விரிவுரை , 

பேருரை . 
கணை , அம்பு . 
நீர் , கை . 
கைப்பற்றல் , கைப்பிடி . 
கல்வித்திறன் . 
தீமை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(பாகன் 


} 


பாதகன் 

தீயோன் . 
பாத சதங்கை 

காலணி . 
பாதசரம் 

கால்சிலம்பு . 
பாதசுத்தி 

கால் கழுவல் . 

. 
பாதசேவை 

திருவடித்தொண்டு. 
பாதசைலம் 

தாள் வரை . 
பா ததட்சணை 

திருவடிக்காணிக்கை. 
பாதபங்கயம் 

திருவடித்தாமரை . 
பாதபீடம் , 
பாதபீடிகை 

திருவடி இருக்கை , 
பாதபூசை 

திருவடிவழிபாடு . 
பாதம் 

தாள் , கால் , ( சித் - தத் ) அடி .. 
பாதரட்சணம் , 

காற்பரடு , 
பாதரட்சை 
பாதலம் (பாதாளம் ) கீழுலகு , கிடங்கு , குகை , 

ஆழம் . 
பாதாதிகேச 
பரியந்தம் ) 

தாள் முதல் முடிவரை . 
பாதாரவிந்தம் திருவடித்தாமரை. 
பாதாளாஞ்சனம் 

புதையலறி மை . 
பாதுகம் , 

மிதியடி , 
பாதுகை 
பாதை 

வழி , பாட்டை . 
பாதோ தகம் 

மரம் , கால் கழுவும் நீர் . 
பாத்திபன் , 

பார்த்திபன் 
பாத்தியஸ்தன் 

உரிமையாளன் . 
பாத்தியம் 

உரிமை . 
பாத்திரம் 

ஏனம் , கலம் , தகுதி , உரிமை . 
பாத்திரன் 

தக்கவன் , உரியவன் . 


} 


அரசன் . 


பாவகம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


தீவிய நீர்கள் . 
பருகுநீர், குடிநீர் . 
பருகல் , குடித்தல் . 
தீயவழி , 
தீவினை நீக்கம் : 
குற்றம் , தீமை , தீவினை மறம் . 
தீய உயிர் . 


தீவினையாளன் . 


பாநகங்கள் 
பாநகம் 
பாரும் 
பாபமார்க்கம் 
பாபமோசனம் 
பாபம் , பாவம் 
பாபாத்துமா 
பாபி , 

பாபீஷ்டன் 
பாமரன் 
பாயுரு , குதம் 
பாரதி 
பாரபட்சம் 
பாரமார்த்திகம் 
பாரம் 
பாரிசம் 
பாரிசாதம் 
பாரிசே 

ப்ரமாணம் 
பாரியாள் , 

பாரியை , பாரியா ) 
பார்த்திபன் 
பார்வதி 
பாலகன் 
பாலப்பருவம் 
பாலனம் 
பாலியர் , பால்யர் 
பாவகம் 


அறிவிலான் , கீழ்மகன் . 
எருவாய் ( சித் . தத் ) , மலவாய் . 
கலைமகள் , கலைவல்லான் . 
ஓரம் , ஒருபால் , ஒருசார்பு . 
உண்மை நிலை . 
சுமை , பொறை , கடமை . 
பக்கம் . 
பவளமல்லிகை . 
ஒழிபளவை, மீட்சியளவை . 


சட 


} 


மனைவி . 


வேந்தன் , மன்னன் . 
மலைமகள் . 
குழந்தை . 
பிள்ளைப்பருவம் 
காவல் , பாதுகாத்தல் . 
இளைஞர் . 
தோற்றம் , கற்பனை , உன்மை 
பியல் நடை , அகவெளிப் 
பாட்டு நடை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( பாவநாசம் 


பாவநாசம் 
பாவவிமோசனம் 
பாவனம் 
பாவனை 


தீவினை ஒழித்தல் . 
தீவினை நீக்கம் . 
கருதல் , தூய்மை . 
கற்பனை , ஒப்பு , எண்ணம் , 


நினைப்பு . 


பாவாத்துமா 
பாவி , பாபி 
பாவித்தல் 
பாற்கரன் , 
பாஸ்கரன் 


தீவினைப்பிறவி , கெட்ட உயிர் . 
தீயோன் . 
கருதல் , எண்ணல் , நினைத்தல் , 
பகலோன் . 


} 


பானு 


அரசன் , ஒளி , ஞாயிறு . 


பிகம் 
பிங்கலநாடி 
பிங்கலை 
பிசாசம் , பிசாசு 
பிச்சாபாத்திரம் 
பிச்சை , 


குயில் . 
வலப்பால் நாடி , 
வலது மூச்சு . 
பேய் , அலகை . 
இரப்போர் கலம் , திருவோடு . 


இரப்பு , ஐயம் . 


பிட்சை 
பிஞ்ஞகம் 
பிஞ்ஞகன் 


பிட்சான்னம் 
பிடிவாதம் 
பிண்டசரீரம் 
பிண்டம் 


தலைக்கோலம் . 
தலைக்கோல முடையவன் , 

, 
சிவபிரான் . 
ஏற்றுணா, இரப்புணா. 
விடாப்பிடி . 
யாக்கை , உடம்பு . 
பருப்பொருள் ( தரு ) , உடல் , 

சிற்றுலகு , கரு . 
கருவளர்ச்சி . 


பிண்டவிர்த்தி 


பிரகிருதி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பிதா 


த 


பிதிரார்ச்சி தம் 
பிதிர்க்கடன் 


பிதிர்க்காரியம் , 
பிதிர்க்கிரியை 


பிதுர் தேவர் 
பிதுர் யாகம் 
பிநாகபாணி 


பிநாகம் 
பிந்தம் 
பிம்பம் 
பிரகஸ்பதி 


தந்தை , தகப்பன் , அத்தன் . 
மூதாட்கள் . 
முன்னோர்தேட்டம் . 
மூதாட்கள் கடன் , தென் புலத் 

தார் கடன் , 
மூதாட்கள் கடன் , மூதாட் 
சடங்கு , தென்புலத்தார் 
கடன் . 
தென்புலத்தார் . 
நீர்க்கடனாற்றல் . 
சிவன் , விற்கையன் , சூலமேந் 

திய கையன் . 
வில் , சூலம் . 
சிலை 

தைவு , வேறுபாடு , 
சாயல் . 
வியாழன் , செம்பொன் , 

வானோர் குரு . 
விளம்பரம் . 
பகுதி . 
ஒளி , துலக்கம் , வெளிச்சம் . 
விளங்கல் , நிலவுதல் , ஒளிர் 

தல் , இலங்குதல் . 
கோயிற் சுற்று . 
உண்டாக்கப்பட்டது , 

துவக்கம் . 
இயற்கை , பகுதி . 
இயற்கைப் பொருள் 
உலகியலறிவு. 
பகுதிமாயை 


பிரகடனம் 
பிரகரணம் 
பிரகாசம் 
பிரகாசித்தல் 


பிரகாரம் , 

பிராகாரம் ) 
பிரகிருதம் 


} 


பிரகிருதி 
பிரகிருதி சாஸ்திரம் 
பிரகிருதி ஞானம் 
பிரகிருதி மாயை 


. 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(பிக்ஞை 


பிரக்ஞை , பிரக்கினை 
பிரசக்தி 
பிரசங்கம் 
பிரசண்டமாருதம் 
பிரசண்டம் 
பிரசண்டவேகம் 
பிரசண்டன் 
பிரசந்தமாதல் 
பிரசம் 
பிரசம்சித்தல் 
பிரசவம் 
பிரசவவேதனை 
பிரசா , பிரஜா , 

பிரஜை 
பிரசாதம் 


உணர்வு . 
அருள் . 
விரிவுரை, சொற்பொழிவு. 
பெருங்காற்று , பெரும்புயல். 
மிகுதி . 
பிகு விரைவு . 
வளியன் . 
வெளிப்படல் , தோன்றல். 
தேன் : 
போற்றல் , புகழ்தல் . 
பிள்ளைப்பேறு , கருவுயிர்ப்பு , 
பேறுகாலத் துன்பம் , வயா . 


குடிகள் . 


பிரசாபதி 


பிரசாரகர் 


பிரசாரம் 
பிரசித்தம் , 
பிரசித்தி 


கடவுளுணா, தேவணா, 

படைப்பு , அருள் . 
அரசன் , உயிர்கட்குத் 

தலைவன் , நான்முகன் . 
விரிவுரையாளர் , விளம்பர 

காரர் . 
பரப்புதல் . 
வெளிப்படை , அறிவிப்பு , 

புகழ்பரவல். 
வெளியீடு. 
அறிவு , உணர்ச்சி 
ஊடல் , கலவியிற் பிணங்கல் . 
நம்பிக்கை , அன்பு , நேயம் , 

கலவி . 
ஒங்காரம் . 
ஓங்கார வடிவம் . 


பிரஞ்வை 
பிரணயகலகம் 
பிரணயம் 


பிரணவம் 
பிரணவ ரூபம் 


பிரதிபந்த ) 


வடசொற்றமிழ் அகரவரி. - . 


2. சக 


தல் . 


பிரணவவிகாசம் ஒங்கார விளக்கம் . 
பிரதக்கணம் , 

வலம்வரல் , வலஞ்சுற்றி வரு 
பிரதட்சணம் , 
பிரதட்சணீகரணம் 
பிரதமம் 

முதல் , துவக்கம் , தொடக்கம் . 
பிரதாபம் 

உயர்வு , - கழ் , மேன்மை . 
பிர தானம் 

முதன்மை , சிறப்பு . 
பிரதானி 

அரசியற் றலைவர் , முதல்வர் . 
பிரதி 

படி . 
பிரதிகூல காலம் மாறுபட்ட காலம் , போங் 

காலம் . 
பிரதிகூலம் 

மாறுபாடு , எதிர் . 
பிரதிக்கினை , 
பிரதிக்ஞா , 

உறுதி , ஆணை , மேற்கோள் , 

நேர்தல். 
பிரதிக்ஞை, 
பிரதிக்ஞா விரோதம் மாறுபட்ட மேற்கோள் ( தரு) . 
பிரதிட்டை , 

நிலைபெறுத்தல் , கோயில் 
பிரதிஷ்டை ) கொள்ளுவித்தல் , கடவுள் 

டங்கலாஞ் செய்தல் ( சிலப் ) . 
பிரதி தானம் 

கைம்மா.. 
பிரதி தினம் 

நாடோறும் , ஒவ்வொரு 

நாளும் . 
பிரதிதொனி. 

எதிரொலி . 
பிரதித்வனி 
பிரதிநாதம் 

எதிரொலி , 
பிரதிநிதி 

ஆணையாளர்.. 
பிரதிபட்சன் 
பிரதிபகம் 

கசொல் . 
பிரதிபந்தகம் , கட்டுப்பாடு , தடை . 
பிரதிபந் தம் 


எதிரி . 


உரும் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பிரதிபலனம் 


எதிர்த்தோற்றம் , எதிர் 

விளக்கம் , உருநிழல் . 
எதிர்தோன்றல் . 
எடுத்தோதல் . 
பாதுகாத்தல் , ஒம்பல் . 
எதிர்நிழல் , எதிர்ச்சாயல் . 
அறிவு . 
சிலை , பாவை . 
மறுமொழி , நேர்விடை . 


கைம்மாறு . 


பிரதிபலித்தல் 
பிரதிபாதித்தல் 
பிரதிபாலித்தல் 
பிரதிபிம்பம் 
பிரதிபை , பிரதிபா 
பிரதிமை 
பிரதியுத்தரம் 
பிரதியுபகாரம் , 

பிரத்தியுபகாரம் 
பிரதிவாக்கியம் 
பிரதிவாதம் 
பிரதிவாதி 
பிரதீகாரி 
பிரதேசம் 
பிரத்தாபம் , 

பிரஸ் தாபம் ) 
பிரத்தியக்கம் , 

பிரத்தியட்சம் 
பிரத்தியக்ஷப் 

பிரமாணம் 
பிரத்தியாகாரம் 
பிரத்தியேகம் 
பிரத்துவணா 

சாபாவம் 
பிரபஞ்சபந்தம் 
பிரபஞ்சம் 
பிரபாவாசனை 


மறுமொழி . 
எதிர்வழக்கு . 
எதிர்வழக்காளி, எதிராளி. 
வாயிற்காவலன் . 
இடம் . 
அறிவித்தல் , வெளிப்படுத் 

தல் . 
கண்கூடு , தெளிவு . 


காண்டலளவை 

( தரு ). 
தொகைநிலை , ஐந்தவித்தல் . 
தனிமை . 


அழிவுபாட்டின்மை . 


உலகக்கட்டு , 
உலகம் . 
உலகத் தொடர்பு . 


பிரமாண் ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பிரபஞ்சவியாபாரம் 


உலகவாழ்வு , உலகநடை , 

உலகப்போக்கு . 
உலகப் பெருக்கம் , உலகச் 
செய்கை . 


பிரபஞ்சவிருத்தி 


பிரபஞ்ச 

வைராக்கியம் 
பிரபஞ்சாசாரம் 
பிரபந்தம் 
பிரபலம் , 

பிரபல்லியம் 
பிரபவம் 
பிரபா , 

பிரபை 
பிரபாத சமயம் 
பிரபாவம் 
பிரபு 


பிரமக்கியானம் 


உலக வெறுப்பு . 
உலக ஒழுக்கம் , 
நூல் , நூற்றொகுதி . 
புகழ் , முதன்மை , சிறப்பு . 
பிறப்பு . 
ஒளி . 
விடியற்காலை . 
புகழ் , பெருமை . 
பெருந்தகை, பெருஞ்செல் 
வன் , தலைவன் 
வுளையறியுமறிவு, மெய் 
யறிவு . 
ஒதுநிலை , கல்விநிலை . 
மணமாசாகவன் . 
மெய்யுணர்வினள். 
நான்முகன் . 
சீகாழி . 
கடவுள் , முதல் . 
நான்முகன் . 
அளவை ( தரு ) , தலைமை . , 
மேற்கோள் , ஆணை , 
கட்டளை . 
பேருலகம் . 


பிரிமசரியம் 
பிரமசாரி 
பிரம , ஞானி 
பிரமதேவன் 
பிரமபுரம் 
பிரமம் 
பிரமா 
பிரமாணம் 


பிரமாண்டம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( பிரமாதம் 


பிரமாதம் 
பிரமானந்தம் 
பிரமித்தல் 


பிரமேயம் 


பிரமை 
பிரமோற்சவம் 
பிரயத்தனம் 
பிரயாசம் , 

பிரபாசை 
பிரயாணம் 


} 


பிரயாணி 
பிரயோகம் 
பிரயோசனம் 
பிரலாபம் 
பிரவருத்தனம் 
பிரவர்த்தி , 

பிரவிருத்தி 
பிரவாகநித்தம் 
பிரவாகம் 
பிரவாகித்தல் 
பிரவிடை 
பிரவேசம் 
பிரவேசித்தல் 
பிரளயம் 


மிகுதி 
பேரின்பம் . 
மலைத்தல் , திகைத்தல் , 

மருளல் . 
அளக்கப்படும் பொருள் 
( தரு ), அறியப்படும் 
பொருள் . 
மயக்கம் , அறியாமை . 
பெருவிழா , 
முயற்சி . 
முயற்சி , வருத்தம் , பாடு , 

உழைப்பு , தொல்லை . 
பயணம் , வழிப்போக்கு , 

வழிச்செலவு , செலவு . 
வழிப்போக்கன் . 
செலுத்தல் , பயன்படுதல் . 
பயன் . 
பயனில்சொல் . 
முயற்சி , சொல்லுதல் . 
முயற்சி , செய்கை . 
வெள்ள நிலை . 
வெள்ளப் பெருக்கு . 
பெருக்கெடுத்தல் . 
பூப்பு . 
நுழைவு , முயற்சி . 
நுழைதல் , உட்செல்லல் . 
அழிவுகாலம் , உலக ஒடுக்கம் , 

வெள்ளம் . 
இருமலத்தர் . 


பிரளயாகலர் 


பிராணான் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உடுகூ 


பிராகபாவம் 
பிராகிருதபிரளயம் 


பிராசங்கிகம் 
பிராசனம் 
பிராசீனம் 
பிராசீனாவீதம் 


பிராணசகி 
பிராணசங்கடம் 
பிராணசத்தி 
பிராணசத்து 
பிராணசிநேகிதன் 


பிராணச் சேதம் 
பிராணத்தியாகம் 
பிராணநாதன் 
பிராணநாயகி 
பிராணமய கோசம் 
பிராணலயம் 
பிராணவாயு 
அப்பியாசம் 


முன் இன்மை ( தரு) 
உலக அழிவுக்காலம் , 

ஊழிக்கால வெள்ளம் . 
சார்புப் பொருள் ( தரு ). 
சோறூட்டல் . 
பழமை. 
பூணூல்வலத்தோளி 

லணிதல் . 
உயிர்த்தோழி ... 
உயிர்த்துன்பம் . 
உயிராற்றல் . 
உயிர்ப்பொருள் . 
உயிர்த்தோழன் , ஆருயிர் 

நண்பன் . 
உயிர்க்கொலை , உயிர்க்கேடு . 

யிர்க்கொடை . 
உயிர்த்தலைவன் , கணவன் , 
உயிர்த்தலைவி , மனைவி , 
வளியுடம்பு . 
உயிரொடுக்கம் . 
மூச்சுவிடும் பழக்கம் . 
உயிர்க்காற்று , உயிர்வளி , 
உயிர்ப்பு . 
உயிர்த் தீ . 
உயிர் நிலைக்களன் . 
உயிர்க்கேடு . 
வளிநிலை , வளியுள்ளடக்கல் , 

மூச்சுப்பழக்கம் . 
மூச்சே உயிரெனும் வழக்கு . 


பிராணவாயு 


பிராணன் 
பிராணாக்கினி 
பிராணாதாரம் 
பிராணாபாயம் 
பிராணாயாமம் 


பிராணான்மவாதம் 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( பிராணி 


பிராணி 
பிராணி சாஸ்திரம் 
பிராணேசன் 
பிராதக்காலம் 
பிராது ( அராபி ) 
பிராந்தி 
பிராபவம் 
பிராப்தம் 
பிராப்தி 
பிராயச்சித்தம் 
பிராயம் 
பிராரத்தகன்மம் 


உயிருடையது , சிற்றுயிர் . 
உயிர் நூல், 
கணவன் . 
விடியற்காலம் , 
முறையீடு; முறைப்பாடு. 
நிலையின்மை, மயக்கம் . 
முதன்மை . 
கிடைத்தது , பேறு . 
அடைதல் , பெறுதல் . 
கழுவாய் , குற்ற நீக்கம் . 
அளவு , ஆண்டு , அகவை . 
தூய்வினை , நுகர்வினை , துவக்க 
வினை . 


. 


பிராரப்தம் , 

பிராரத்தம் 
பிரார்த்தனை 


} 


பிரார்த்தித்தல் 
பிரியம் 
பிரியவசனம் 
பிரியன் 


ஊழ்வினை . 
நேர்த்திக்கடன் , வேண்டு 

கோள் . 
வேண்டல் . 
அன்பு , விருப்பம் , விழைவு . 
இன்சொல் , இன்னுரை. 
கணவன் , தலைவன் , தோழன் , 

நண்பன் . 
பெண் , காதலி . 
உகப்பு , விருப்பம். 
அன்பு , உருக்கம் , அவா , உவகை . 
நிலம் , மண் . 
நிலத்துப்பொருள் கள் . 
மண் அருட்குறி . 
பிணச்சடங்கு . 


பிரியா , பிரியை 
பிரீதம் 


பிருதிவி 
பிருதிவி தத்துவங் 

கள் (சித் - தத் ) 
பிருதிவிலிங்கம் 
பிரேதசம்ஸ்காரம் 


புட்கரம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பிரே தம் 
பிரேரகம் 
பிரேரித்தல் 


பிணம் . 
ஏவுதல் . 
தோற்றுவித்தல் , நடத்தல் . 


பீசம் , பீஜம் 
பிசாட்சரம் 
பீடம் 
பீடிகை 


பீடை 
பீதாம்பரம் 
பீதி 
பீபத்ச ரசம் 
பீமநாதம் 
பீமம் 


முளை , மூலம் , விதை. 
மூல எழுத்து . 
இருக்கைமேடை . 
இருக்கை, பூந்தட்டு , முக 

வுரை , 
துன்பம் , பீழை , நோய் . 
பொற்பட்டாடை . 
அச்சம் . 
இளிவரற்சுவை , 
பேரொலி . 
அச்சம் , பருமம் . 


பாம்பு . 


தோள்வலி , 


புசங்கம் , 
புயங்கம் , 

புஜங்கம் ) 
புசபலம் , 
* புஜபலம் , 

புயபலம் 
புசம் , புஜம் , புயம் 
புஸ்தகம் , 

புத்தகம் ) 
புஞ்சம் 
புடகம் 
புட்கரம் , புஷ்கரம் 


தோள் . 


சுவடி , நூல் . 


குவியல் . 
இலைக்கலம் , தாமரை , 
அம்பு , நிறைவ . 


உரு 3 


யானை . 


பூ , மலர் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை ( புட்கரி 
புட்கரி 
புட்பசயனம் 

பூம்பள்ளி, பூவணை . 
புட்பம் , புஷ்டம் 
புட்பரசம் 

பூந்தேன் . 
புட்பராகம் 

வெள்ளைக்கல் . 
புட்பரேணு 

பூதத்துகள் . 
புட்பவதி 

பூப்பானவள் . 
புட்பவிமானம், 
புஷ்பகவிமானம் 

தந்தேர் . 
புட்பாசனம் 

பூவிருக்கை . 
புட்பாசனி 

திருமகள் , பூமகள் , கலைமகள் . 
புஷ்டி 

பருமன் , தடிப்பு , 
புண்டாம் 

வெண்டாமரை , குறி , நெற்றிக் 

குறி . 
பண்டரீகம் 

தாமரை . 
புண்ணியசரீரம் புனித உடம்பு . 
புண்ணியக்ஷேத்திரம் தூய இடம் . 
புண்ணிய தலம் திருப்பதி . 
புண்ணியதிநம் 
புண்ணிய பாவம் 

நல்வினை தீவினை , அறம் மறம் . 
புண்ணியம் 

நல்லூழ் , நல்வினை , அறம் . 
புண்ணியாவசநம் 

புனிதமாக்குதல் . 
புத்தி 

உணர்ச்சி , அறிவு (சித் - தத் ). 
1 - த்தி தத்துவம் அறிவுப் பொருள் 

( சித் - தத் ) . 
புத்தியீனம் 

அறிவின்மை , மடமை , 
பத்திரசம்பத்து மக்கட்பேறு. 
புத்திரசுவீகாரம் 

பிள்ளையெடுப்பு . 
புத்திரபாக்கியப் 

பிள்ளைச் செல்வம் , பிள்ளைப் 


கன் 

னாள் . 


பேறு . 


புவனம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உரு எ 


புத்திர மார்க்கம் 
புத்திரன் 


ஆடவன் 


புத்திரி 
புத்புதம் 
புநருத்தம் 
!-நர்விவாகம் 
புமான் 
பும்சத்துவம் 
புராணம் 
புராதனம் 
புராரி 
புராவிருத்தம் 
புருஷத்துவம் 
புருஷமேதம் 


மைந்தநெறி , மகவுநெறி . 
புதல்வன் , மகன் , மைந்தன் , 

கான் முளை . 
புதல்வி , மகள் . 
நீர்க்குமிழி . 
கூறியது கூறல் . 
மறுமணம் . 

. 
ஆண்டன்மை , 
பழங்கதை , பழைய வரலாறு . 
பழமை . 
சிவன் . 
டாண்டை நிகழ்ச்சி . 
ஆண்டன்மை. 
ண்பகனைக்கொன்று வேட் 

கும் வேள்வி . 
ஆண்மகன் , மகன் ( சித் - தத் ) , 

கணவன் , கொழுநன் . 
உறுதிப்பொருள் . 
ஆ டவரிற் சிறந்தோன் . 
வேள்விசெய்வோன் . 


புருடன் , புருஷன் 


புருடார்த்தம் , 

புருஷார்த்தம் ) 
புருடோத்தமன் 
புரோகிதன் 
புரோக்கணம் , 

புரோக்தம் 
புரோட்சணம் , 

புரோட்சணை 
புரோவாதம் 
புவனம் , 


சொல்லப்பட்டது . 


தெளித்தல் . 
முன்மொழிதல் . 
உலகம் , வையகம் , நிலம் , 


புவனி, 


டம் . 


புவி 


17 


உதி அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


{ ජු බෑලන 


புவனத்துவம் 
புளகம் , 

புளகிதம் 
புனர் செனனம் , ) 

புனர் சென்மம் ) 
புனர்ப்பாகம் 
புனர்விவாகம் 


உலக வழி . 
மயிர் சிலிர்த்தல் , மயிர்க்கூச் 

செறிவு . 
மறுபிறப்பு. 
சோற்றின் மறுபால் , தெளு. 
மறுமணம் . 


பூ 


பூகம் 


உருண்டை . 
நில நடுக்கம் . 


நில நூல் . 


பூகம்பரும் , 

பூகம்பம் 
பூகோளசாஸ்திரம் 
பூசகன் , 
பூஜகன் , 
பூசாரி 
பூசாவிதி 
பூசை , 
பூஜை , 


வழிபாடு செய்வோன் . 


வழிபாட்டு முறை , 


வழிபாடு , வணக்கம் . 


பூசனை 


அணிகலன் , அணி . 
இன்மை , அருமை . 
நிலச்செல்வம் . 


பூஷணம் , 

பூடணம் 
பூச்சியம் 
பூஸ்திதி 
பூதசரீரம் , 

பூதனாசரீரம் 
பூதபௌதிகம் 
பூதம் 


பருவுடல் . 


இயற்கைப் பொருள் , 
முதற்பொருள் , முதல் , புலன் , 
பேய் . 


பூதரம் 


பெத்தா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


நிலம் , உலகு . 


பூதலம் 
பூதாகாயம் 
பூதி 
பூபாலன் 
பூமி 
பூ 


இடைவெளி, வான்வெளி . 
துகள் , தூள் . 
அரசன் . 


நிலம் , உலகு . 


பூமிதேவி , 
பூடிமாதேவி 


நிலமகள் . 


பூமிபாரம் 
பூரகம் 


பூரணகும்பம் 
பூரணசந்திரன் 
பூரணபரிபக்குவம் 
பூரணபலன் 
பூரணமனம் 


நிலச்சுமை . 
உள்ளிழுத்தல் , உட்கொள்ளு 

தல் , நிரப்புதல் . 
நிறைகுடம். 
உவா , முழுநிலா,. 
நிரம்பிய அருணிலை . 
நிறைபயன் , முழுப்பயன் . 
உளநிறைவு , முழுமனம் . 
நிறைவு , எல்லாம் , முடிபு . 
முழுக்கல்வி , நிரம்பியகல்வி . 
நிறையுவா , முழு நிலா . 
நிறைதல் . 


பூரணம் 


பூரணவித்தை 


பூரணை 


நிறைவு . 


பூரித்தல் 
பூர்த்தி 
பூர்வ செனனம் ,, 

பூர்வ ஜெனனம் ) 
பூர்வசென்ம கருமம் 
பூர்வசென்மம் 
பூர்வம் 


முற்பிறப்பு . 
முற்பிறவி , வினை , பழவினை . 
முற்பிறப்பு, 
பழமை , தொன்மை , மூன் , 

கிழக்கு . 
பழமை. 
பெ 
கட்டுற்ற உயிர் . 


பூர்வீக 


கம 


பெத்தான்மா 


வடசொற்றமிழ் அகரவரிச 


பே 


பேதகம் 


பேதபாவனை 


பேதம் , 

போதநம் 
பேதவாதி 
பேதாபேதம் 
பேதாபேதவாதி 


வேறுபாடு . 
ஒன்றை மற்றொன்றாக 

நினைத்தல் . 
ஒவ்வாமை , வேற்றுமை , 

வேறுபாடு . 
வேற்றுமைக் கொள்கையர் . 
வேற்றுமை ஒற்றுமை. 
வேற்றுமை ஒற்றுமைக் 

கொள்கையர் . 
கழிச்சல் , 


பேதி 


பை 


பைசந்தி வாக்கு 
பைசாசம் 
பைத்தியக்கார 

ஆஸ்பத்திரி 
பைத்தியம் 


} 


நினைவோசை . 
பேய் , பேய்நிலை . 
வெறிகொண்டார் விடுதி , 
பித்து , வெறி , கோட்டி . 
பொ 
பொருட்களஞ்சியம் , 
பண்டாரம் . 


பொக்கஷம் 
( தெலுங்கு ) 


போ 


போகசிவன் 
உத்தியுத்தன் , 
சகளநிஷ்களன் ) 
போகபூமி 


ஏவற்சிவன் . 


விளை நிலம் , இன்ப உலகு , 
துய்ப்பிடம் . 


பொவம் ) 


வட சொற்றமிழ் அகரவரிசை 


உள்க 


போகம் 


போசனபதார்த்தம் 
போசனப்பிரியன் 
போசனம் , 

போஜனம் 
போசன் 
போஷகன் 
போஷணை 
போஷித்தல் 
போ தகன் 
போதம் 
போதனை 
போதித்தல் 
போதை 
போநகம் 
போர்வீரன் 


இன்பம் , துய்ப்பு , நுகர் 

பொருள். 
உணவுப் பொருள் . 
உணவு வேட்கையன் . 
உணவு , சோறு , உண்டி , 

ஊண் . 
செல்வன் , 
காப்போன் . 
நுகர்பொருள் . 
காப்பாற்றல் , வளர்த்தல் . 
கற்பிப்போன் , ஆசிரியன் . 
அறிவு . 
கற்பனை . 
கற்பித்தல் , அறிவுறுத்தல் . 
வெறி , மயக்கம் . 
சோறு , உணவு . 
போர்மறவன். 
பௌ 


பௌதிகசரீரம் 
பௌதிகசாஸ்திரம் 
பௌத்திரன் 
பௌத்திரி 
பௌமம் 


பருவுடல் . 
இயற்கைப் பொருள் நூல் . 
பேரன் . 


பேர்த்தி . 


மண்ணிலிருப்பது ( தரு ) . 

நிலத்திற் பிறப்பன . 
ஆண்டன்மை , முயற்சி . 


பௌருஷம் 
பௌர்ணமி 
பௌவம் 


முழுநிலா , 


கடல் . 


உசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ மகத்து 


ம 


பெரிது . 


மகத்து 
மகத்துவம் 
மகம் 
மகரகே தநன் 
மகரசங்கிராந்தி 
மகரந்தம் 
மகரம் 
மகராசன் , 

மகாராசன் 
மகராசி 
மகரிஷி 


மகா 


மகாகாசம் 
மகாசங்காரம் ,, 
மகாப்பிரளயம் 
மகா தரும தேவதை 
மகாதேவன் 
மகாதேவி 
மகாத்மா 
மகா நுபாவர் 
மகாபாடியம் 
மகாபாதகம் 
மகாப்பிரபு 
மகாலட்சுமி 
மகாவாக்கியார்த்தம் 
மகிடம் , 

மகிஷம் | 
மகிடாசுரன் 


மேன்மை , பெருமை . 
வேள்வி . 
காமன் . 
தைத்திங்கட் பிறப்பு . 
பூந்துகள் , 
சுறாமீன் , முதலை . 
அரசன் , செல்வன் . 
செல்வி . 
மாமுனிவர் . 
பெரிய , மிகுதி , மேன்மை . 
பெருவெளி. 
பேரழிவு, மாப்பேரூழிக் 

காலம் . 
அறப்பெருங் கடவுள் . 
முழுமுதற் கடவுள் , சிவன் . 
இறைவி . 
பெரியோன் . 
பெரியவர் . 
பேருரை , அகலவுரை , 
பெருந்தீவினை . 
பெருஞ்செல்வன் . 
திருமகள் , 
மறைமுடிவின் பொருள் . 


எருமை . 


எருமை வடிவினன் . 


a ) 


மண்ட ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


மகிஷி 
மகிதலம் 


நிலம் . 


மகிபதி , 


மகிபன் 


மகிமை 


மகிளா 
மகீதரம் 
மகீதலம் , மகிதலம் 


மகுடம் 


மகேசன் , 

மகேசுவரன் 
மகேசுவரி 
மகைசுவரியம் 
மகோதரம் 
மகோத்பலம் 
மகோற்சவம் 
மங்கலஸ்நானம் 
மங்கலவாரம் 
மசகம் 
மசானம் , 

மயாநம் 
மச்சம் , மத்சம் 
மச்சரேகை , 

மத்சரேகை 
மச்சை , 

மஜ்ஜை 
மஞ்சநம் 
மரம் 
மண்டலாதிபதி , 
மண்டலாதிபன் 


அரசன் . 
பெருமை , உயர்வு , மேன்மை . 
பெண் , 
மலை . 
நிலவுலகு . 
தலையணி , முடி . 
மேலான கடவுள் , சிவன் . 
பெருஞ்செல்வம் , 
பெருவயிறு . 
முளரி , தாமரை , 
திருவிழா, பெருவிழா . 
திருமுழுக்கு . 
செவ்வாய்க்கிழமை. 
கொசுகு. 
-கோடு , 


மீன் . 


வரிக்கயல் , வரிமீன் . 


கொழுப்பு. 
முழுகல் , குளித்தல் 
கட்டில் , படுக்கை 


. 


அரசன் . 


2 ச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( மண்டுகம் 


தவளை . 


வெறியானை . 


மண்டுகம் , 

மண்டூகம் 
மதகயம் , 

மதகஜம் , 
மதகுஞ்சரம் 
மதசலம் 
மதம் 
மதனலீலை 
மதாசாரம் 
மதா நுசாரம் 
மதாபிமானம் 
மதியீநம் 


வெறிநீர் . 
கொழுப்பு , கொள்கை , நெறி . 
காமவிளையாட்டு . 
( சமய ) ஒழுக்கம் . 
( சமய ) நெறி நிற்றல் . 
சமயப்பற்று 
அறிவுக்குறை . 
கள் , தேன் . 


மது 


வண்டு. 


திருமால் . 


கட்குடி . 
நீரிழிவு. 


இனிமை , இனிப்பு , தித்திப்பு. 


} 


இன்சொல் . 


மதுகரம் 
மதுசூதனன் 
மதுபாநம் 
மதுமேகம் 
மதுரம் , 

மாதுரியம் 
மதுரவசனம் , 

மாதுரியவசனம் 
மதோன்மத்தன் 
மத்தகம் , ) 

மஸ்தகம் 
மத்தம் 
மத்திபம் , 
மத்திமம் , 
மத்தியம் 
மத்திமபட்சம் 
மத்திமை 


சருக்கன் , வெறியன் . 


தலை . 


மயக்கம் , வெறி , 


நடு நிலை , நடு , 


நடுத்தரம் . 
நடு விரல் . 


மசோபா ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உகம் 


மத்திமை வாக்கு 
மத்தியஸ்தம் 


மிடற்றோசை . 
ஈடுநிலைமை , ஒருபாற் 

கோடாமை . 
நடுவன் , நடுநிலையாளன் . 
நண்பகல் . 
உள்ளம் , மனம் . 


- 


மனக்கவலை , மனக்கலக்கம் . 


மத்தியஸ்தன் 
மத்தியானம் 
மாசு ,, 

மநஸ் 
மநச்சஞ்சலம் , 

மநோசஞ்சலம் 
மாச்சம்பூரணம் , 

மனப்பூரணம் 
மாச்சுத்தம் 
மாஸ் தாபம் 
மநாம் 
மநப்பூர்வம் 
மநவிகற்பம் , 

மநவிகாரம் 
மநித சமூகம் 


. 


} 


மனநிறைவு . 
உளத்தூய்மை . 
துன்பம் , மனவருத்தம் . 
இடையறா நினைவு . 
முழுமனது . 
மனவேறுபாடு , உளவேறு 

பாடு . 
மக்கட்கூட்டம் , மக்களினம் , 
மக்கட்டொகுதி . 

, 
மக்கள் பேசும் மொ 


ஆடவன் , ஆள் . 

. 


மகிதர் , மனுஷர் 
மநுஷ்யபாஷை 
மநுடன் , 
மநுஷன் , 
மநுஷ்யன் 
மநோகரம் 
மநோசங்கற்பம் 
மநோதிடம் 
மகோதைரியம் 
மநோபலம் 
மனோபாவனை 


உளளக்கவர்ச்சி , இனிமை . 
மனக்கோட்பாடு 
மனவுறுதி . 
மனத்திட்பம் . 
மனவலிமை . 
எண்ணமுதிர்ச்சி . 


உசுசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ மநோபீ 


மநோபீஷ்டம் , ) 

மநோரசம் 
மகோராச்சியம் 


மநோலயம் 


மந்தகதி 
மந்தகாசம் 
மந்தமாருதம் 
மந்தம் 


காரர் 


மந்தானகம் 
மந்தாரம் 
மந்திரகா 
மந்திரம் 
மந்திராத்துவா 
மந்திராலோச 


விருப்பம் . 
மனக்கோட்டை , வீண் 

எண்ணம் . 
உள்ள ஒருமை , மன 

வொருமை . 
மெதுவான நடை . 
புன்சிரிப்பு . 
தென்றற்காற்று . 
செரியாமை , சோம்பல் , 

கூர்மையின்மை , மட்டம் . 
மெல்லோசை . 
மப்பு , மழைவானம் . 

றமொழியாளர் . 
மறைமொழி . 
மறைமொழி வழி . 
அரசியலாராய்ச்சி , அரசியற் 

சூழ்ச்சி . 
அமைச்சன் . 
மறைமொழி அறிவுறுத்தல் . 
எனதென்றல் , புறப்பற்று . 
பச்சைக்கல் . 
பச்சைக்கொடி . 
இறக்குமளவும் . 
சாவு , இறப்பு , சாக்காடு , 
தீயவேளை , 
இறப்புத்துன்பம் . 
நினைவு , உணர்ச்சி . 
பணிவு , வணக்கம் , கீழ்ப் 
படி தல் . 


மந்திரி 
மந்திரோபதேசம் 
மமகாரம் 
மரகதம் 
மரகதவல்லி 
மரணபரியந்தம் 
மரணம் 
மரணயோகம் 
மரணாவஸ்தை 
மரணை , ஸ்மரனை 
மரியாதை 


மாந்தி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உசு . 


மருத்து 
மருமம் , 

மர்மம் 
மர்க்கடம் 
மர்ஷணம் 
மலபரிபாகம் 
மலவாசயம் , 


காற்று . 
உயிர்நிலை , மறைபொருள் . 
குரங்கு . 
கழுவல் , கெடுத்தல் . 
பக்குவமடைதல் . 
மலக்குடர் . 
மலக்கழிவு. 


மலாசயம் 


மலவிசர்ச்சனம் 


IDIT 


விளைவு . 


மாசூல் ( இந்து . ) 
மாஸம் , ) 
மாதம் ) 


மாதா 


திங்கள் . 
தாய் , அன்னை . 
திங்களிறுதி 
மாமன் . 


மாதாந்தம் 
மாதுலன் 
மாத்சரியம் , 

மாற்சரியம் 
மாத்திரம் 
மாத்திரை 
மாநஸம் 


பகைமை , பொறாமை . 
மட்டும் . 
அளவு . 
மனத்திலிருப்பது , உளத் 

தோற்றம் , எண்ணம் . 
அகநோன்பு. 
அகவழிபாடு , 
பெருமைக்குறைவு , மானக் 


மாநஸ விரதம் 
மாந்தபூசை 


மாநபங்கம் 


மாரியம் 


மாந்தம் 
மாந்திரீகன் 


இறையிலி நிலம் . 
செரியாமை . 
மறைமொழிக்காரன் . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( மாந்மி 


மாந்மியம் 
மாமிசதாரி 
மாமிச பட்சணம் 
மாமிசம் 
மாரகம் , 

மாரணம் 
மாரன் 
மாருதம் 
மார்க்கம் 
மார்ச்சரியம் 
மார்ச்சனை 
மார்ச்சாலம் 
மார்த்தாண்டன் 
மாலுமி (உருது ) 
மாவுத்தன் ( இந்தி ) 


சிறப்பு . 
ஊனுணவினன் . 
ஊனுணா . 
இறைச்சி , ஊன் , புலால் . 
ஏவலாற் செய்யுங் கொலை , 

கொலை செய்தல் . 
வேள் . 
காற்று . 
வழி , நெறி . 
உட்பகை. 
முழவொலி , 
பூனை . 
வெய்யோன் , பகலோன் . 
கப்பலோட்டி , மீகாமன் . 
யானைப்பாகன் . 


மி 


கலப்பு . 


அளவு , மட்டு . 


மிசிரம் , ) 

மிஸ்ரம் 
மிதம் 
மிதாகாரம் 
மித்திரத்துவம் 
மித்திரபேதம் 
மித்திரம் 
மித்திரன் , மித்துரு 
மிருகசஞ்சாரம் 


அளவான வணவு . 
நேயத்தன்மை . 
நட்புப்பிரிவு . 
நட்பு , நண்பு , நேயம் . 
நண்பன் , அன்பன் . 
விலங்குகளின் நடமாட்டம் , 

விலங்குகளினிருப்பு. 
விலங்கினம் . 
விலங்கின் றன்மை . 
விலங்கு . 


மிருகசாதி 
மிருகத்துவம் 
மிருகம் 


முளிசி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உ சுசு 


அரிமா , விலங்கரசன் . 


மிருகாதிபதி , 
மிருகாதிபன் , 
மிருகராசன் , 
மிருகேந்திரன் 
மிருதங்கம் 
மிருதி 


மிருது 


மிருத்து 
மிலேச்சன் 
மின்சார இயந்திரம் 
மின்சாரத் தந்தி 


முழவு , மத்தளம். 
அறநூல் , 
மென்மை , நொய்ம்மை . 
மண் . 
அறிவிலான் , வேடன் . 
மின்வலிப்பொறி . 
மின்னோட்டக் கம்பி . 
மீ 


மீநகேதனன் , ) 

மீநத்துவசன் ) 
நோட்சி 


வேள் , பாண்டியன் , மீனக் 

கொடியோன் , 
கயற்கண்ணி , மீனக்கண்ணி , 


முகஸ்துதி 
முகவிலாசம் 
முகூர்த்தம் 
முக்கியம் 
முத்தன் 


மு 
முகமன் . 
முகத்தெளிவு . 
முழுத்தம் , நல்வேளை . 
முதன்மை . 
விடுபட்டவன் , இயல்பாகவே 

மல நீங்கினவன் . 
வீடுற்ற உயிர் . 


வீடுபேறு . 


முத்தான்மா 
முத்தி 
முத்திரா , 

முத்திரை 
முனிசிரேஷ்டன் 


அடையாளம் , பொறி . 
முனிவர் கலைவன் . 


உ எ 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


[ மூகம் 


ஊமை . 


மூகம் , 
மூகை , 

மூங்கை 
மூடத்துவம் 
மூடமதி 
மூடர் 
மூடிகம் , 

மூஷிகம் ) 
மூர்க்ககுணம் 
மூர்க்கன் 
மூர்ச்சை 


அறிவின்மை . 
அறிவிலி . 
அறிவிலார் . 


பெருச்சாளி. 
விடாப்பிடி , முரட்டுக்குணம் . 
அறிவிலான் , முருடன் . 
அறிவுமயக்கம் , உணர்ச்சி 

யின்மை , களைப்பு. 
கடவுள் , வடிவம் . 
கடவுட்டன்மை . 
கழிச்சல் . 
முதற்பொருள் , விடுமுதல் . 
மே 


மூர்த்தி 
மூர்த்திகரம் 
மூலக்கிராணி 
மூலதனம் 


இடி முழக்கம் . 
முகில் , எழிலி , வான் , விசும்பு . 


மேககர்ச்சனம் 
மேகம் 
மேடம் , மேஷம் 
மேதசு , 
மேதஸ் ) 


டு . 


மேதை 


கொழுப்பு . 
நரம்பு , பேரறிவு , மேன்மை , 
இறைச்சி . 


மை 


மைத்திரம் 


நேயம் , நட்பு . 


யட்சணி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உஎக 


மோ 


மோகம் 


அவா , மயக்கம் , பெரு 
வேட்சை , விருப்பம் , 
மருள் . 
மயக்கம் . 


துறக்கவுலகம் . 


மோகனம் 
மோட்ச சாம் 

பிராச்சியம் 
மோட்சப்பிராப்தி 
மோட்சம் , 
மோக்கம் 


வீடுபேறு . 


} 


வீடு , துறக்கம் . 


மௌ 


மௌத்திகம் 
மௌட்டியம் 


மௌலி , மவுலி 
மௌனம் , 
மவுனம் , 
மோநம் 


முத்து . 
அறியாமை , அறியாமைச் 

செருக்கு . 
முடி , தலையணி . 
அடக்கம் , பேசாமை , வாய் 
வாளாமை . 


ய 


வேள்விச் சாலை . 


யக்கிய சாலை , 

யாக சாலை 
யக்கியோப வீதம் , 

யக்ஞோப வீதம் 
யக்யம் , யஞ்ஞம் 
பசஸ் 
யசமானன் 
யட்சணி 


} 


பூணூல் , பூணூற் சடங்கு . 
வேள்வி . 
புகழ் . 
தலைவன் , வேட்பிப்போன் . 
பெண் பேய் . 


உஎ 


டசொற்றமிழ் அகரவரிசை 


யதார்த்தம் 
யதா விருத்தம் 


யதேச்சை 
யதேஷ்டம் 
பத்தனம் 
யத்துருச்சை 
யவட்சாரம் 


மெய் , உண்மை . 
நடந்தவாறு , உண்மை 

வரலாறு . 
துறவி . 
விருப்பம் , இயற்கை . 
மிகுதி . 
முயற்சி . 
தற்செயல் , 
வெடியுப்பு . 


யா 


யாககருமம் 


போகபசு 


யாகம் 
யாசகம் 
யா தவன் 
யாத்ரா , யாத்திரை 


வேள்விச்சடங்கு . 
வேள்விக்குரிய ஆ 
வேள்வி , 
இரப்பு . 
இடையன் . 
வழிச்செலவு , வழிப்பயணம் , 
ஊர்ப்பயணம் . 


யுகம் 

களம் 
யுகாந்தகாலாக்னி 
யுகாந்தம் 
யுக்தம் 
யுத்தகளம் 
பத்தம் 
யுத்தி , யுக்தி 
புவம் 
L / வராசன் 


யு 
ஊழி . 
இரட்டை . 
ஊழித்தீ. 
உலகமுடிவு , ஊழிமுடிவு . 
தகுதி . 
போர்முனை , அமர்க்களம் . 
போர் , அமர் , சண்டை . 
சூழ்ச்சி , பொருந்துமாறு . 
இளமை . 
இளவரசன் . 


யௌவனம் ] வடசொற்றமிழ் அகரவரிசை 


உஎங . 


யூகம் 


யூகவான் 
யூகித்தல் 


ub 
நுண்ணறிவு , சூழ்ச்சி , கருங் 

குரங்கு . 
நுட்ப அறிவினன் . 
நினைத்துப்பார்த்தல் , 

ஒர் தல் . 
யோ 


} 


யோகச்சேமம் , 

நலச் செய்தி . 
யோகக்ஷேமம் 
யோகநித்திரை 

அறி துயில், 
யோகம் 

தவநிலை , ஒன்று தல் , சேர்தல் , 
கூடுதல் , மனவொருக்கம் , 

நல்வினை , கூட்டம் . 
யோகாப்பியாசம் தவமுயற்சி , ஒன்றும்முயற்சி . 
யோகி 

முனிவன் , தவத்தோன் . 
யோசிச்சுவரர் 

தவமுதல்வர் , தவத்தலைவர் . 
யோக்கிய தா பத்திரம் தகுதிச்சீட்டு. 
யோக்கியம் , 

யோக்கியதை 
யோக்கியன் 

தக்கோன் , தகுதியுடையவன் . 
யோசனை 

ஓர்வு , ஆராய்ச்சி , சூழ்ச்சி . 
யோனி 

கருப்பை , பிறப்பு . 
யௌ 


} 


தகுதி . 


யௌவன தசை 
யௌவனம் 


இளமைக்காலம் . 
அழகு , இளமை. 


18 


உஎச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(ரசம் 


சுவை , சாறு . 


ரசம் , 

ரஸம் 
ரசா , 

ரஜா 
ரஸ்மி 
ரட்சை , 

ரக்ஷை 
ரணம் 
ரதம் 
ரத்தம் 
ரத்நாகரம் 
ரமா 
ரவம் 


விடுமுறை , ஓய்வு . 
ஒளி . 
காப்பு . 
போர் , புண் . 
தேர் . 
செந்நீர் , குருதி . 
கடல் . 

. 
திருமகள் . 


ஒலி . 


ரா 


ராகம் 
ராஜத்துரோகி 


பண் , இசை . 
அரசர்க்குக் கேடு சூழ்வோன் , 
கோன் கேடு சூழ்வோன் , 
அரசர்க்கு இரண்டகன் . 


ரி 


ரிஷபம் , 

ரிடபம் 
ரிஷி 


எருது . 


முனிவர் . 


ருசி 


ருத்திராக்ஷம் 


சுவை . 
சிவமணி , அக்கமணி . 


லாவண்யம் ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உ எரு 


ரூ 


ரூபம் 


வடிவு , உருவம் . 


கைவரி நூல். 


ரேகாகணிதம் , 

ரேகைசாஸ்திரம் 
ரேக்கு 


வர்த்தி , காக்காப் பொன் . 


ரோ 


ரோகம் 
ரோதநம் 
ரோமம் 


நோய் , பிணி , 
தடை . 


மயிர் . 


ரௌ 


ரௌத்திரம் 


வெகுளிச்சுவை . 


ல 


லஞ்சம் 
லக்ஷம் , லட்சம் 
லக்ஷிமி 
லக்ஷியம் 
லப்தஹானி 
லயம் 
லவணம் 
லளிதம் 


கைக்கூலி , கையுறை . 
நூறாயிரம் . 
திருமகள் . 
இலக்கு , குறி . 
பேரழிவு. 
ஒடுக்கம் . 
உப்பு . 
அழகு . 


லா 


லாகவம் 
லாவண்யம் 


திறமை . 
அழகு . 


உ எசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( லிங்கம் 


லி 


விங்கம் 


குறி , அடையாளம் . 
லீ 


விளையாட்டு . 


லே 


லேகன் 


எழுதுகிறவன் . 


லோ 


லோகப்பிரசித்தம் 
லோகம் 
லோகாபவாதம் 
லோசநம் 
லோபி 


உலகறிந்தது . 
உலகம் . 
உலகப்பழிச்சொல் 
கண் . 
ஈகையிலான் , பிசுனன் . 


வ 


வகித்தல் 


வக்கிரசந்திரன் 
வக்கிர தந்தம் 
வக்கிரம் 
வங்கசிந்தூரம் 
வங்கபஸ்பம் 
வங்கம் 
வசநம் 
வசநித்தல் 
வசந்தம் 
வசந்தன் 


பொறுத்தல் , பூணல் , 
- ஏற்றல் . 
இளம்பிறை , வளர்பிறை . 
வளைந்த பல் . 
வளைவு . 
ஈயச்செந்தூள் . 
ஈயநீறு 


ஈயம் . 


உரைநடை . 


சொல்லுதல் , 
தென்றற்காற்று , மணம் . 


காமவேள் . 


வநசாட்சி ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


e எ 


உறைதல் , வாழ்தல் தங்கல் . 
கவர்ச்சி . 


கவர்ச்சி . 


வசித்தல் 
வசியம் 
வசீகரணம் , 

வசீகரம் 
வச்சிரகாயம் , 

வச்சிரசரீரம் 
வச்சிரம் 
வச்சிராயுதம் 


} 


அழியா யாக்கை . 
அழிவில்லாதது . 
இடிப்படை , வானவர்கோன் 


படை . 


றை 


வஸ்திரம் , வத்திரம் 
வஸ்து , வத்து 
வஸ்து நிர்ணயம் 
வஸ்து நிர்த்தேசம் 
வடவாமுகம் , 
வடவாமுகாக்கினி, 


ஆடை , துணி , கூடை 
பொருள். 
பொருளுறு தி . 
வருபொருளுரைத்தல் . 


ஊழித்தீ. 


வடவை 


வண்ணம் , வர்ணம் 
வதநம் 
வதந்தி 
வதம் 
வதுவை 


2 


வதூ 


நிறம் , எழில் , அழகு . 
முகம் . 
பேச்சு , பலரறிசொல் . 
கொலை . 
மணம் , மணப்பெண் . 
பெண் . 
மணமக்கள் . 
பொழில் விளையாட்டு . 
தாமரை யிருக்கை . 
தாமரை , முளரி . 
வேடன் . 


வதூவரர் 
வநக்கிரீடை 
வருசபீடம் 
வநசம் 
வருசரன் , வநேசரன் 
வநசாட்சி , 
வநஜாசனை 
வநஜை 


திருமகள் . 


எசு 


வடசொற்றமிழ் துகரவரிசை 


வரபோஜ 


வர போஜனம் 
வரும் 
வருவாசம் 
வநாந்தரம் 
வநிதா , வநிதை 
வந்தனம் 
வந்தனோபசாரம் 
வந்தி , 


சோலையுணா. 
காடு , தோப்பு . 
காடுறை வாழ்க்கை . 
காடு 
பெண்மகள் . 
வணக்கம் , வழிபாடு , 
வணக்கவுரை . 


வந்தியா ) 


மலடி . 


புகழ்தல் , வணங்கல் . 
புகழ்வோர் . 


தீ . 


தீராப்பகை. 


வந்தித்தல் 
வந்தியர் 
வந்தி 
வந்மம் 
வந்மீகம் , 
வான்மீகம் 
வமிசம் , 

வம்சம் 
வம்சாவளி 
வயசு , 

வயது 
வயம் , 

வசம் 
வயிரம் 


புற்று . 
கால்வழி , பரம்பரை , தலை 

முறை . 
கால்வழிக் குறிப்பு . 
ஆண்டு , அகவை , வாழ்நாள் . 


வயோதிகம் 
வயோதிகர் 
வரதஹஸ்தம் , 

வர தகரம் 
வரதம் 
வர தன் 


அதுவா தல் , வழி . 
கூர்மை , ஒளிமணிக்கல் , 

காழ்ப்பு . 
முதுமை. 
முதியர் , கிழவர் . 
அருளளிக்குங் கை , அருட் 


கை . 


காத்தல் , ஈதல் . 
கடவுள் . 


வாகு ] 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


2 எக 


அருள் . 


பேறு , மேன்மை , அருள் . 
பன்றி . 
இனம் , வகுப்பு , ஒழுங்கு . 


ஆண்டு, 


ஆண்டுத் தொடக்கம் . 
நிறம் , குலம் . 
ஒப்பனை . 


வரப்பிரசாதம் 
வரம் 
வராகம் 
வருக்கம் , வர்க்கம் 
வருடம் , 
வருஷம் , 
வர்ஷம் 
வருடாரம்பம் , 

வர்ஷாரம்பம் 
வருணம் , வர்ணம் 
வருணனை , 

வர்ணனை 
வருணன் , 

வர்ணன் 
வருணாசாரம் , 

வர்ணாசாரம் 
வர்க்கம் 
வர்ஷித்தல் 
வர்ணாத்துவா 
வர்ணித்தல் 
வர்த்தமானம் 
வர்த்தனை 
வர்த்திகா 
வல்லபம் 


மழைக்கடவுள் 


} 


குல ஒழுக்கம் . 
வகுப்பு , கூட்டம் , இனம் . 
மழைபொழிதல் ,. 
எழுத்து வழி . 
புனைதல் , புகழ்தல் . 
செய்தி . 
வளர்ச்சி , 
எழுதுகோல் , 
வலிமை , ஆற்றல் , திறம் . 


வா 


வாகனம் 
வாகீசன் 
வாகீஸ்வரி 
வாகு , பாகு 


ஊர்தி . 
நாவரசன் . 

கள் , கலைமகள் . 
தோள் . 


நாமக 


உ அ 0 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( வாக்கியப் 


வாக்கியப் 

பிரயோகம் 
வாக்கியம் 
வாக்கியார்த்தம் 


வாக்கு 


வாக்குச்சகாயம் 
வாக்குத்தத்தம் 
வாக்குமனாதீதன் 


சொற்றொடர் அமைப்பு . 
சொற்றொடர் , தொடர் . 
உரையாடல் , பொழிப்புரை , 
வாய் (சித் - தத் ) உரை , 

சொல் , மொழி . 
சொல்லுதவி . 
உறுதிமொழி . 
உரையுணர்விறந்தோன் , 
கடந்தவன் , சொல்லுக்கும் 
மனதிற்கும் எட்டா தவன் . 
உறுதிச்சொல் . 
சொல்வன்மையாற் 

றன்வழிப்படுத்தல் . 
பேச்சுத்திறன் , சொற்றிறன் , 

சொல்வன்மை . 
சொற்போர் . 
சொல் . 


வாக்குமூலம் 
வாக்குவசீகரம் 


வாக்குவல்லபம் 


இருப்பிடம் , உறைவிடம் . 


வாக்குவாதம் 
வாசகம் 
வாசஸ்தலம் , 

வாசஸ் தானம் 
வாசம் , 

வாஸம் 
வாசனை 
வாசாமகோசரம் 
வாசாலகன் , 

வாசாலன் 
வாசித்தல் 
வாச்சல்லியம் , 

வாத்சல்யம் 
வாஞ்சனை , வாஞ்சை 


மணம் , இருப்பு . 
மணம் . 
மொழிதலுக்கு எட்டாதது . 
சொல்வன்மையாளன் . 


பயிலல் , கற்றல் . 
இரக்கம் , அன்பு , விருப்பம் . 
விருப்பம் , அவா . 


வாலுகம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உ அக 


வாஞ்சிதம் 


வாதப்பிரதிவா தம் 
வாதம் 


வா தனை 
வாதி 
வாதித்தல் 
வாதை , வேதனை 
வாத்தியம் 
வாநப்பிரத்தம் , 

வானப்பிரஸ்தம் 
வாநரம் 
வாந்தி 
வாந்திபேதி 
வாமரும் 
வாமநன் 
வாமம் 


தம் } 


விரும்பியது , விரும்பிய 

பொருள் . 
வழக்கு எதிர்வழக்கு . 
காற்று , குளிர்ச்சி , காற்றுப் 

பிடிப்பு , வழக்கு . 
துன்பம் , வருத்தம் . 
வழக்காளி. 
வழக்கிடுதல் . 
துன்பம் , வருத்தம் . 
இசைக்கருவி . 
காடுறைதவம் , காடுறைநிலை . 
குரங்கு . 
வாயாலெடுப்பு , கக்கல் . 
கக்கற் கழிச்சல் . 
குறள் , குள்ளம் . 
குள்ளன் . 
அழகு , இடப்பக்கம் .. 
பெண் . 
கால் ( சித் - தத் ) , காற்று , வளி . 
மிகு விரைவு , கடுவிரைவு . 
கடல் , யானை , தடுத்தல் . 
கிழமை , அன்பு . 
பாலம் . 
கடல் , வெள்ளம் . 
சொல் . 


வாமா 


வாயு 
வாயுவேகம் 
வாரணம் 
வாரம் 
வாராவதி 
வாரிதி 
வார்த்தை 
வாலசந்திரன் , 

பாலசந்திரன் 
வாலிபம் 
வாலுகம் 


} 


இளம்பிறை. 


இளமை . 
வண்மணல் , மணல் . 


2 « 2 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( விகடகவி 


வி 


விகடகவி 


} 


விகடநம் 
விகடம் 
விகர்ப்பம் , 

விகல்பம் 
விகா தம் 
விகாரம் 
விகிதம் 
விகிர் தம் 
விக்கிநம் 
விக்கிநேஸ்வரர் 
விக்கிரக ஆராதனை 


பகடி செய்வோன் , நகைச் 

சுவை யளிப்போன் . 
திறத்தல் . 
பகடி , வேடிக்கை. 
வேறுபாடு , உறழ்வு . 
இடையூறு , தடை , பகை . 
அழகின்மை , வேறுபாடு . 
நேயம் , நட்பு , விழுக்காடு . 
வேறுபாடு , செய்யப்படாதது .. 
இடையூறு , தீங்கு . 
பிள்ளையார் . 
உருவ வழிபாடு , 
உருவம் , பருப்பொருளுரு. 
விலை , விலைப்பொருள் . 
சேய்மைப்படுத்தல் . 
விண்ணப்பம் , முறையீடு, 
வேண்டுகோள் . 


விக்கிரகம் 


விக்கிரயம் 
விக்கேபம் , 

விக்ஷேபம் 
விக்ஞாபனம் 


க்கேயூம்ம் } 


2 


கவலை . 


விசநம் , 

வியசநம் 
விசயம் , விஜயம் 
விசர்ச்சனம் 
விசர்ப்பநம் 
விசாரணை 
விசாரம் 
விசாலம் , 
விஸ்தீரணம் 


வெற்றி , எழுந்தருளல் . 
வெளிவிடுகை. 
பரவுதல் . 
ஆராய்ச்சி , கேள்வி . 
கவலை , எண்ணம் . 


} 


விரிவு , அகலம் . 


விடசெந்து ) வடசொற்றமிழ் அகரவரிசை 


சேக்ஷ்ம் } 


விசிட்டம் 

எல்லாம் . 
விசித்திரம் 

வியப்பு , புதுமை . 
விசுத்ததேகம் தூயஉடல் , புனித யாக்கை . 
விசுவநாதன் 

சிவன் , உலக முதல்வன் , முழு 

முதல்வன் . 
விசுவம் , 

உலகம் , எல்லாம் . 
விஸ்வம் 
விசுவரூபம் 

முழுவடிவம் , உலகவடிவம் , 

விரிந்த உருவம் , பேருரு .. 
விசுவாச காதகம் நம்பிக்கைக்கேடு , இரண் 

டகம் . 
விசுவாசம் 

நம்பிக்கை, உண்மை . 
விசேடணம் 

அடைமொழி , அடை . 
விசேடம் , 
விசேஷம் 

மேன்மை , சிறப்பு . 
விசேட வாக்கியம் 

சிறப்பு மொழி . 
விச்சின்னம் 

வேறாக்கப்பட்டது , 
விச்சை , வித்தை அறிவு. 
விஞ்ஞாபநம் 

அறிவிப்பு. 
விஞ்ஞான கலர் 

ஒருமலத்தர் . 
விஞ்ஞானமயகோசம் அறிவுடம்பு . 
விஞ்ஞானம் 

அறிவு , கலை . 
விஞ்ஞானான்மவா தம் அறிவே உயிரெனும் வழக்கு . 

கல்வி . 
விஞ்ஞேயம் 

அறிவிக்கத்தக்கது . 
விடங்கம் 

அமுகு , ஆண்மை , முகடு 
விடசுரம் , 

நச்சுக் காய்ச்சல் . 
விஷசுரம் 
விடசெந்து , 

நச்சுயிர் . 
விஷஜெந்து 


விஞ்ஞை 


, 


2. அச 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


( விடம் 


நஞ்சு, 
பொருள் , நுதலிய பொருள் . 


விடம் , விஷம் 
விடயம் ,, 

விஷயம் 
விட்டுணு, 

விஷ்ணு 
விதண்டாவாதம் 
விதநம் 
வி தந்து , 
விதவை , 
விதவா 
விதம் 


திருமால் . 
அழிவழக்கு . 
துன்பம் , வருத்தம் . 


கைம்பெண் , அறு தலி . 


விதானம் 


விதித்தல் 
திவாக்கியம் 


விதுரன் 
விதேயன் 

த்தகம் 
வித்தகன் 
வித்தாரம் , 

விஸ்தாரம் 
வித்தியாசம் 


வகை , ஆறு , வழி . 
மேற்கட்டி . 
ஊழ் , தெய்வம் , முறை , 
செயற்கை , கட்டளை , 
ஏற்பாடு , பால் , 
கட்டளையிடல் , வகுத்தல் . 
ஆணைமொழி . 
திங்கள் . 
அறிஞன் , 
பணிவுள்ளவன் . 
அறிவு . 
அறிஞன் , திறனாளன் . 
விரிவு . 
வேறுபாடு , ஏற்றத்தாழ்வு , 

வேற்றுமை . 
கலைமகள் . 
மாணவன் . 
விரிவு , பெருக்கம் , அகலம் , 
அளவு . 


வித்தியாதேவி 
வித்தியார்த்தி 
வித்தீரணம் , 
விஸ்தீரணம் 


வியஞ்சகம் ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உ அடு 


வித்துவான் 
வித்தை , வித்யா 
விநயம் 
விநாயகர் 
விநோதம் 


விந்து 


விந்தை 


} 


விபசாயம் , 

விவசாயம் 
விபட்சம் 
விபத்தன் 
விபத்து 


விபரீ தகுணம் 
விபரீதம் 


புலவன் . 
நினைப்பு ( சித் - தத் ) , கல்வி . 
வணக்கம் , அடக்கம் , அறிவு . 
பிள்ளையார் . 
விளையாட்டு , புதுமை . 
ஒலிமுதல் , வெண்ணீர் , 

தூமாயை . 
புதுமை. 
பயிர்த்தொழில், உழவுத் 

தொழில், வேளாண்மை , 
பிறபக்கம் . 
வேறானவன் , 
இக்கட்டு , துன்பம் , 

இடையூறு . 
மாறுபட்டதன்மை . 
வேறுபாடு , திரிபு ( தரு ). 
செல்வம் . 
பிரிவு ( தரு ), நீக்கம் . 
சிறந்தோன் . 
அறிஞன் . 
வையகம் , பெருமை , விரிவு . 
திருநீறு , நீறு . 
எண்ணல் , ஓர்தல் , ஆராய்தல் . 
சிறப்பு . 
அழுக்கின்மை , மாசின்மை . 
கடவுள் , மாசிலான் . 
தூயோன் , மாசற்றவன் . 
நீக்கம் , விடுதலை . 
ஒளி , உருவம் . 
விளக்கம் , விளக்குங்கருவி . 


விபவம் 
விபாகம் 
விபுணன் 
விபுதன் 
வி புலம் 
விபூதி 
விமரிசம் 
விமரிசை 
விமலம் 
விமலன் 
விமலா 
விமோசநம் 
விம்பம் 
வியஞ்சகம் 


உஅசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை ( வியதிரேகம் 


எதிரிடை ( தரு ) . 
வெளிப்படை , தெளிவு . 
ஒழுக்கமிலாள் . 


செலவு . 


வியதிரேகம் 
வியத்தம் , வியக்தம் 
வியபிசாரி 
வியம் 
வியர்த்தம் 
வியவகாரம் 
வியவஸ்தை 
வியாகரணம் 
வியாகுலம் 
வியாக்கியாநம் 
வியாக்கிரம் 
வியாசம் 
வியாச்சியம் 
வியாதி 
வியாத்தி 
வியாபகச்சித்து 
வியாபகம் 
வியாபாரம் 


வீண் . 
வழக்கு . 
ஏற்பாடு . 
இலக்கணம் . 
கவலை . 
விரிவுரை . 
புலி . 
கட்டுரை . 
வழக்கு . 
நோய் , பிணி . 
ஒப்பு நிறைவு . 
சிவம் , நிறை அறிவு . 
நிறைவு , பரப்பு , விரிவு . 
வாணிபம் , கொண்டுவிற்றல் , 

பண்டமாற்று . 
அடங்கிய நிறைவு . 
பிரிவு , பிரித்தல் ( தரு ) . 
அணிவகுப்பு , படைவகுப்பு , 

விலங்கின் கூட்டம் . 
காமவிழைவு , அவா , காதல் . 
வெறுப்பு . 
நோன்பு நெறி . 
நோன்பு , தவம் . 


வியாப்பியம் 
வியாவிருத்தி 
வியூகம் 


விரகம் 
விரக்தி , விரத்தி 
விர தரியமம் 


விரதம் 
விரதியர் 


தவத்தினர் . 


சிருச்சம் , விருட்சம் 
விருச்சிகம் 


மரம் . 
தேள் . 


வேணு ) 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உ அஎ 


விருத்தம் 
விருத்தன் 
விருத்தாந்தம் 
விருத்தி 


விரோதம் 
விரோதி 
விவகாரம் 
விவரணம் 
விவாகக்கிரமம் 
விவாகம் 
விவாதம் 
விவேகம் 


வட்டம் , கிழத்தன்மை . 
கிழவன் , முதியோன் . 
வரலாறு , 
ஆக்கம் , பெருக்கம் , 

வளர்ச்சி , விளக்கம் . 
பகை , முரண் , மாறுபாடு . 
பகைவன் . 
வாய்பாடு ( தரு ) , வழக்கு . 
விளக்கம் . 

முறை . 
மணம் , மன்றல் . 
வழக்கு 
பகுத்தறிவு , அறிவு . 
வீ 


மண 


வீதம் 


வீரம் 
வீரயுத்தம் 
வீரர் 
வீரியம் 


விழுக்காடு. 
தரு . 
மறம் , ஆண்மை . 
மறப்போர் . 
மள்ளர் , மறவர் . 
மறம் , ஆண்மை , வெண்ணீர் . 
வெ 


வெகுமானம் 


பரிசு , கொடை . 


வே 


விரைவு .. 


வேகம் 
வேசரி 
வேடம் , வேஷம் 
வேணு 


கழுதை. 
கோலம் . 
மூங்கில் . 


உ அ அ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


(வேணுகா 


குழலிசை . 


மறை . 


கூலி . 


வேணுகானம் 
வே தம் 
வே தனம் 
வேதனை 
வேதாத்தியயநம் 
வேதாந்தம் 
வேதாரணியம் 
வேதிகை 
வேதிநம் 
வேதியர் 
வேத்திரம் 


வைகரிவாக்கு 
வைகுண்டம் 
வைசுவதேவம் 


துன்பம் . 
மறை ஓதல் . 
மறைமுடிவு . 
திருமறைக்காடு , 
திண்ணை , மேடை . 
ஈர்வாள் . 
அந்தணர் , பார்ப்பார் . 
பிரம்பு . 
வை 
செவியோசை . 
திருமாலுலகு . 
நாடோறுஞ் செய்யும் தீக் 

காரியமாகிய ஒருவேள்வி . 
அம்மை நோய் . 
பூனைக்கண் மணி , ஒளி மணி . 
கைம்மை நோன்பு . 
மறையியல் நெறி . 
மருத்துவர் தலைவன் . 
மருத்துவம் , 
கருடன் . 
கொண்டாட்டம் . 
பகை , காழ்ப்பு , ஒளிமணிக்கல் , 


வைசூரி , 
வைடூரியம் 
வைதவ்ய விரதம் 
வைதிகம் - 
வைத்தியநாதன் 
வைத்தியம் 
வைநதேயன் 
வைபவம் 
வைரம் 
வைராக்கியம் 


வெறுப்பு. 


சித்தாந்தச் சொற்கள் 

சித்தாந்த தத்துவங்கள் 
வடசொல் 

தமிழ்ச் சொல் 
உள்பொருள் ( தத்துவங்கள் ) கூசு 


புனல் . 
அனல் . 
கால் . 


ஆகாயம் 


பஞ்ச பூதங்கள் 

ஐந்து பருப்பொருள்கள் 
பிருதிவி 

மண் . 
அப்பு 
தேயு 
வாயு 

விசும்பு . 
பஞ்ச ஞானேந்திரியங்கள் ஐம்பொறிகள் 
தொக்கு 

மெய் , 
சிங்குவை 

வாய் . 
சட்சு 

கண் . 
ஆக்கிராணம் 

மூக்கு . 
சோத்திரம் 

செவி . 
பஞ்ச தன்மாத்திரைகள் ஐந்து நுண்ணிய பொருள்கள் 
ரசம் 
ரூபம் 

ஒளி . 
பரிசம் 
சத்தம் 

ஓசை . 
கந்தம் 

நாற்றம் . 
பஞ்ச கன்மேந்திரியங்கள் ஐந்து தொழிலுறுப்புக்கள் 
பாணி 
பாதம் 

கால் . 
வாக்கு 

வாய் . 
1.) 


சுவை . 


ஊறு . 


கை . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


பாயுரு 
உபத்தம் 
அந்தக்கரணங்கள் 
மனஸ் 


எருவாய் . 
கருவாய் . 
அகக்கருவிகள் 
மனம் . 
அறிவு . 


நினைவு . 


சித்தம் 
அகங்காரம் 
சுத்தவித்தியா தத்து 

வங்கள் 
காலம் 
நியதி 
* கலை 


முனைப்பு . 
ஏழு உணர்வு நிகழ்ச்சிப் 

பொருள்கள் 
காலம் . 
பிறழாநிகழ்ச்சி . 
கலை . 
நினைப்பு .. 
விருப்பு 
மகன் , 


வித்தை 


அராகம் 
புருடன் 


* மாயை 


மாயை . 


சத்தி 


பஞ்ச சிவதத்துவங்கள் ஐந்து சிவ நிலையப்பொருள்கள் 
சுத்தவித்தை 

தூயநினைவு . 
ஈசுரம் 

தலைமை . 
சாதாக்கியம் 

அருள் நிலை . 

அன்னை . 
* சிவம் 

அத்தன் . 
அகக்கரணம் 

உட்கருவிகள் , 

புறக்கரணம் சு o 
புறக்கரணம் 

புறக்கருவிகள் . 


இக்குறி யிட்டசொற்கள் வடசொற்களல்ல , தமிழ்ச் 
சொற்களே . 


சித்தாந்தச் சொற்கள் 


2. 1 க 


தசநாடிகள் 
* இடைகலை 


* பிங்கலை 


* சுழுமுனை , 
சுஷ முனா 


சிகுவை 


புருடன் 
காந்தாரி 


அத்தி 


அலம்புடை 
சங்கினி 


தசவாயுக்கள் 
பிராணன் 


பத்துநாடிகள் 
இடது மூச்சு , இடப்பால் 

நரம்பு , நாடி . 
வலது மூச்சு , வலப்பால் 

நரம்பு . 
நடுமூச்சு , நடுநரம்பு . 
உள்நாக்கு நரம்பு . 
வலக்கண் நரம்பு . 
இடக்கண் நரம்பு. 
வலச்செவி நரம்பு . 
இடச்செவி நரம்பு . 
கருவாய் நரம்பு . 
எருவாய் நரம்பு. 
பத்துவவி அல்லது காற்று 
உயிர்க் காற்று அல்லது 

உயிர்வளி, 
மலக்காற்று . 
தொழிற்காற்று . 
ஒலிக்காற்று 
நிரவுகாற்று . 
தும்மற் காற்று . 
விழிக்காற்று . 
கொட்டாவிக்காற்று . 
இமைக்காற்று . 
வீங்கற்காற்று . 
ஐந்து குடல்கள் 
இரைக்குடல் . 
செரிகுடல். 


அபானன் 
வியானன் 
உதானன் 
சமானன் 
நாகன் 
கூர்மன் 
கிருகரன் 
தேவதத்தன் 
தனஞ்சயன் 
பஞ்ச சயங்கள் 
அமர்வாசயம் 
பகிர்வாசயம் 


உ கூஉ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


மேல்வயிறு . 


சலவாசயம் 

நீர்க்குடல் . 
மலவாசயம் 

மலக்குடல் . 
சுக்கிலவாசயம் 

வெண்ணீர்க்குடல். 
பஞ்ச கோசங்கள் 

ஐந்து உடம்புகள் 
அன்னமயகோசம் 

உணவுடம்பு , பருவுடம்பு . 
பிராணமயகோசம் 

வளியுடம்பு . 
மனோமயகோசம் மனவுடம்பு. 
விஞ்ஞானமய கோசம் அறிவுடம்பு 
ஆனந்தமய கோசம் 

இன்பவுடம்பு. 
ஆரதாரங்கள் 

ஆறு நிலைகள் 
பசலாதாரம் 

மூலம் . 
சுவாதிஷ்டானம் 

கொப்பூழ் . 
மணிபூரகம் 
அநாகதம் 

நெஞ்சம் . 
விசுத்தம் 
ஆக்ஞேயம் 

புருவநடு . 
தீரிமண்டலம் 

நம் மண்டிலம் 
அக்கினிமண்டலம் 

தீமண்டிலம் 
ஆதித்தமண்டலம் 

ஞாயிற்றுமண்டிலம் . 
சந்திரமண்டலம் திங்கள் மண்டிலம் . 
திரிமலம் 

மும்மலம் 
* ஆணவம் 

ஆணவம் . 
* மாயை 
கன்மம் 

வினை . 
திரிதோஷங்கள் 

முக்குற்றங்கள் 
* வாதம் 

வாதம் . 


மிடறு . 


மாயை . 


* 


இக்குறியிட்ட சொற்கள் தமிழே . 


சித்தாந்தச் சொற்கள் 


உ + க . 


* பித்தம் 


சிலேஷ்மம் , கபம் 
மூவேடணை 
அர்த்தவேடணை 
புத்திரவேடணை 
லோகவேடணை 
திரி குணம் 
இராசதம் 
தாமதம் 
சாத்வீகம் , 

சத்துவம் 
மாயாசக்திகள் ஆறு 
* காமம் 
குரோதம் 
உலோபம் 


பித்தம் . 
கவம் , கோழை , ஐ . 
முப்பற்றுக்கள் 
பொருட்பற்று , 
புதல்வர்ப்பற்று . 
உலகப்பற்று , 
முக்குணங்கள் 
மனவெழுச்சி , எழுச்சி . 
மயல் , மயக்கம் . 
நன்மை , அமைதி . 


} 


உட்பகை ஆ ]] 


மோகம் 
மதம் 
மாற்சரியம் 
இருகன்மங்கள் 
புண்ணியம் 


அவா , விழைவு . 
வெகுளி , சினம் . 
பற்றுள்ளம் ( குறள் ) , கடும் 
பற்றுள்ளம் ( பரி -உரை). 
இவறன்மை . 
மருள் , மயக்கம் . 
செருக்கு , வெறி . 
உட்பகை , பொறாமை . 
இருவினைகள் 
நல்வினை . 
தீவினை .. 
ஐவகை நிலைகள் 


, 


பாவம் 


பஞ்சாவஸ்தைகள் 
சாக்கிரம் 
சொப்பனம் 


நனவு . 
கனவு . 


இக்குறியிட்ட சொற்கள் தமிழே . 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஊன் . 


தாநம் 


சுழுத்தி 

உறக்கம் 
துரியம் 

பேருறக்கம் . 
துரியாதீதம் 

உயிர்ப்படக்கம் , (சி.பாடியம் ). 
இரசம் 

சாரம் . 
இரத்தம் 

செந்நீர் . 
மாமிசம் 
மேதஸ் 

கொழுப்பு . 
அஸ்தி 

என்பு, எலும்பு . 
மச்சை 

முளை . 
சுக்கிலம் 

வெண்ணீர் 
கன்மேந்திரிய விஷயங்கள் தொழிலுறுப்புக்களின் செயல்கள் 
வசநம் 

சொல்லல் . 
கமநம் 

நடத்தல் . 

கொடுத்தல் . 
விசர்ச்சனம் 

விடுதல் 
ஆநந்தம் 

மகிழ்தல் . 
அட்டமா சித்திகள் 

எண் பெரும் பேறுகள் 
அணிமா 

நுண்மை , அணுத்தன்மை . 
மகிமா 

பருமை . 
கரிமா 

விண்டன்மை . 
இலகிமா 

மென்மை . 
பிராப்தி 

விரும்பியதெய்தல் . 
பிராகாமியம் 

நிறைவுண்மை . 
ஈசத்துவம் 

ஆட்சியனாதல் . 
வசித்துவம் 

கவர்ச்சி . 
சித்தாந்தம் 

முடிந்த முடிபு , 
பெறப்பட்ட முடிபு , 

செம்பொருட்டுணிவு. 
அவசித்தாந்தம் 


பயனில் முடிபு . 


சித்தாந்தச் சொற்கள் 


உகரு 


சைவசித்தாந்தம் சைவத்தின் முடிந்த முடிவு . 
வேதாந்தம் 

மறை முடிவு . 
ஆகமம் 

அறிவு நூல் . 
ஞானம் 

நூல் , அறிவு . 
கலை ஞானம் 

கலை அறிவு . 
பத்திமார்க்கம் 

அன்பு நெறி . 
ஞான மார்க்கம் 

அறிவு நெறி . 
பெத்தான்மா கட்டுற்ற உயிர் . 

. 
முத்தான்மா 

வீடுற்ற உயிர் . 
ஆத்திகசமயம் 

உண்டெனுங் கொள்கை . 
நாத்திகசமயம் 

இல்லெனுங் கொள்கை . 
அந்தக்கரணான்ம அகக்கருவியே உயிரெனும் 
வா தம் 

வழக்கு. 
பிராணான்மவா தம் மூச்சே யுயிரெனும் வழக்கு . 
விஞ்ஞானான்மவா தம் அறிவே யுயிரெனும் வழக்கு . 
சீவப்பிரமவாதம் உயிரே கடவுளெனும் வழக்கு 
சமயவாதி 

சமயக்கணக்கன் . 
நிரீசுரவாதி 

பாழ்ங்கோளன் . 
அத்து வி தமுத்தி இரண்டற்றவீடு, 
பிரத்தியாகாரம் 

ஐந்தவித்தல் . 

நினைவொருமை . 
இதயகுகை 

நெஞ்சகம் . 
தகரோபாசனை 

நெஞ்சகவழிபாடு , 

வழிபாடு , வணக்கம் . 
பதிபசுபாசம் 

கடவுள் உயிர் மலம் , 

இறையுயிர் தளை . 
அனுபவம் 

பழக்கம் , நுகர்ச்சி , அழுந்தி 

யறிதல் ( பாடியம் ). 
தனு , கரண , 

உடம்பு உறுப்பு உலக 
நுகர்பொருள் . 


தாரணை 


ஆராதனை 


புவனபோகம் 


உகசு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


அவதாரம் 
ஆசாரிய சுவாமிகள் 
தரம் 
யோகிகள் 
பிரமாணம் 
சம்பந்தம் 
சுகம் , பாக்கியம் : 
ஆனந்தம் 
* பகுதி 
பாஷியம் 
கரம் 


பிறவி . 
ஆசிரிய அடிகள் . 
தகுதி , நிலை . 
தவத்தோர் . 
அளவை , மேற்கோள் , 
இயைபு , தொடர்பு . 
நலம் . 
இன்பம் . 
முதனிலை ; அடி , 
பேருரை , அகலவுரை . 


செய்வது . 


* வீரர் 
கணம் 
மூர்த்தி 
பாவனை 
கண்டம் 
தருக்கம் 


உவகை , விருப்பம் . 
மறவர் . 
குழாம் , கூட்டம் . 
கடவுள் , உருவன் , வடிவன் . 
ஒப்பு , எண்ணம் , நினைப்பு . 
நிலப்பிரிவு, பிரிவு . 
அளவை . 


சாத 


இனம் . 


சச்சிதானந்தம் உண்மை யறிவின்பம் . 
விக்கிரகம் 

பருப்பொருளுரு , சிலை , 

திருவுருவம் . 
புத்தி 

அறிவு . 
வியவகாரம் 

உலகவழக்கு . 
பாரமார்த்திகம் உண்மைநிலை . 
பரப்பிரமம் 

மிகப்பெரியது . 

அறிவு . 
பூதம் 

முதற்பொருள் , முதல் . 
* இக்குறியிட்ட சொற்கள் தமிழே . 


சித்தாந்தச் சொற்கள் 


25 எ 


ஓவியம் . 
படையல்மேடை . 
வழி நூல், சார்புநூல். 


விரைவு . 


படம் 
பலிபீடம் 
உபபிருங்கணம் 
அவசரம் 
* அமயம் 
அற்புதம் 
இரசவாதம் 
பரவயிந் தவம் 
மனித 
சிவாயநம 
சிற்பவித்தை 
சீவர்கள் 
சிங்கம் 
நீர்க்குணோபாசனை 
நிமித்தகாரணம் 
காருணியம் 


நேரம் . 
புதுமை . 
பொன்செய்முறை. 
மேல்மாயை . 
ஆண்மை . 

. 
சிவனே போற்றி . 
கற்றச்சு , கொற்று , கொத்து . 
உயிர்கள் . 
அரிமா , 
ணமில்ல தன் வழிபாடு 

, 
வினைமுதல் . 
அருள் . 
தொகுதி . 
ஆற்றல் . 
வரலாறு . 
முக்காலவுணர்வினன் . 
ஒலி , 
நரம்பு , குழாய் . 
தூமாயை . 
தாவாமாயை . 
பகுதிமாயை. 
மறைத்துக்கொடு நிற்றல் . 
தீமொழி 
வஞ்சினம் . 


சங்கிதை 
சத்தி 


சரிதம் 
தீர்க்கதரிசி 
நாதம் 
* நாடி 
சுத்தமாயை 
அசுத்தமாயை 
பிரகிருதிமாயை 
திரோதகம் 
சாபம் 
சபதம் 


* இக்குறியிட்ட சொற்கள் தமிழே . 


உசஅ 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சிருட்டி 


படைத்தல் . 
காத்தல் . 
அழித்தல் . 
மறைத்தல் . 


சங்காரம் 
திரோபவம் 
அனுக்கிரகம் 
சாம பேத தான 
தண்டம் 


அருளல் . 


தடத்தலக்கணம் 
சொரூபலக்கணம் 
ஆநந்தரியம் 
விடயம் 


அதிகாரி 


பிரயோசனம் 
வைகரிவாக்கு 
மத்திமைவாக்கு 
பைசந்திவாக்கு 
சூக்குமைவாக்கு 
நாதம் 


இனிய சொற்கூறல் , வேறு 
படுத்தல் , கொடுத்தல் , 
ஒறுத்தல் , 
பொதுவியல் . 
சிறப்பியல் , உண்மையியல் , 
பாப்பு . 
நுதலிய பொருள் . 
கேட்போர் . 
பயன் . 
செவியோசை . 
மிடற்றோசை . 
நினைவோசை , 
நுண்ணோசை . 
முதல் ஒலி . 
ஒலி முதல் . 
தாகைவினை , இருப்பு வினை . 
துவக்கவினை , நுகர்வினை . 
நிகழ்வினை . 
இயக்கம் . 


விந்து 


சஞ்சி தகன்மம் 
பிராரத்தகன்மம் 
ஆகாமியகன்மம் 
ஈசானன் 
தற்புருடம் 
அகோரம் 
வாமதேவம் 
சத்தியோஜாதம் 
பரிக்கிரகசக்தி 


ஆட்சி . 


நடுக்கம் . 
விளக்கம் . 
தோன் றுவித்தல் . 
வைப்பாற்றல் . 


சித்தாந்தச் சொற்கள் 


உகக 


திரோதானசக்தி 


ஆதிசத்தி 


ச்சாசத்தி 
ஞானசததி 
கிரியாசத்தி 
சிற்சத்தி 
சற்காரியவாதம் 


மறைப்பாற்றல் . 
விழைவாற்றல் . 
அறிவாற்றல் . 
செயலாற்றல் . 
அறிவாற்றல் . 
உள்ளது தோன்றலின் 

முறைமை . 
இடைச்சேர் மலம் . 
உடன்றோன்று மலம் . 
படைப்பு முன் தனி நிலை . 
மறைப்பு நிலை . 
சிறிதறிவுநிலை . 


தூநிலை . 


ஆகந்துகமலம் 
சகசமலம் 
அநாதிகேவலம் 
கேவல நிலை 
சகல நிலை 
சுத்த நிலை 
தாசமார்க்கம் 
புத்திரமார்க்கம் 
சகமார்க்கம் 
சன்மார்க்கம் 
சுத்தகன்மம் 
அசுத்தகன்மம் 
அத்துவா 
வர்ணாத்துவா 
பதாத்துவா 
மந்திராத்துவா 
கலாத்துவா 
தத்துவாத்துவா 
புவனாத்துவா 
சாலோகம் 
சாரூபம் 
சாமீப்பியம் 


அடிமைநெறி . 
மகவுநெறி . 
தோழமைநெறி . 
மெய்ந்நெறி . 
தூயவினை , 
வாலாவினை . 
வழி , நெறி 
எழுத்துவழி . 
சொல்வழி . 
மறைமொழிவழி . 
கலைவழி . 
பொருள்வழி . 
உலகவழி . 
சிவவுலகு . 
சிவனுருவம் . 
சிவனருகிருப்பு . 


500 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


சாயுச்சியம் 
சங்கற்பம் 


விகற்பம் 


சவிகற்பக்காட்சி 
நிருவிகற்பக்காட்சி 
சகலர் 
பிரளயாகலர் 
விஞ்ஞானகலர் 
ஞானகாண்டம் 
பக்திகாண்டம் 
கருமகாண்டம் 
ஞானம் 
அஞ்ஞானம் 
தன்மம் 
அதன்மம் 
வைராக்கியம் 
அவைராக்கியம் 
ஐசுவரியம் 
அநைசுவரியம் 
பிரத்தியக்ஷப் 

பிரமாணம் 
அனுமானப் 

பிரமாணம் 
ஆகமப் பிரமாணம் 
சத்தப் பிரமாணம் ) 
அருத்தாபத்திப் 

பிரமாணம் 
அபாவப் பிரமாணம் 
சமவாயம் , 
தாதான்மியம் 


சிவப்பேறடைவு . 
எண்ணம் . 
வேறுபாடு . 
வேற்றுமைக்காட்சி . 
எழுவாய்க்காட்சி . 
மும்மலக்கட்டின 

னர் . 
இருமலக்கட்டினர் . 
ஒருமலக்கட்டினர் . 
அறி தகுதொகுதி . 
ழைதகு தொகுதி . 
செய்தகு தொகுதி . 
அறிவு , மெய்யறிவு . 
அறியாமை , இருள் . 
அறம் . 
மறம் . 
வெறுப்பு . 
விருப்பு . 
செல்வம் . 


வறுமை . 


காண்டலளவை . 


கருதலளவை , வழியளவை . 


உரையளவை . 


பொருளளவை . 


இன்மையளவை . 


நீக்கமின்றி நிற்றல் . 


சித்தாந்தச் சொற்கள் 


கூ 0 க 


ஸ்ருஷ்டி 


தோற்றம் . 


சங்காரம் 
இச்சாஞானக்கிரியை 
அபிமுகம் 
சத்தியபாவனை 
அசத்தியபாவனை 


இறுதி . 
விழைவு அறிவு செயல் . 
உண்முகம் . 
மெய்ந்நினைவு 

வு . 
பொய்ந்நினைவு . 


உ . 


பிற்சேர்க்கை 


யாழ்ப்பாணம் உயர் திரு . சுவாமி ஞானப்பிரகாசர் அவர் 
களும் , வேறு சில அன்பர்களும் ஐயப்பாடு நிகழ்த்திய 
சொற்கள் குறித்து , சுவாமி வேதாசலம் என்னும் மறைமலை 
யடிகட்கு எழுதிக்கேட்டதற்கு வந்த விடைக் குறிப்புக்கள் . 


வடசொல் 


இராசப் பிரதிநிதி 
இராசமானியம் 
இராசதெரிசனம் 
உத்தூளனம் 
உத்தேசம் 


தமிழ்ச் சொல் 
அரசியற்றலைவன் , காவலன் . 
இறையிலி .. 
அரசற்காணல் . 
சாம்பற் பூச்சு . 
கருத்து , ஏறக்குறைய, 

மதிப்பு . மதிப்பு ( தமிழ் ) 
உவணம் உயரம் , உயரத்திற் 
பறக்கும் பருந்திற்கும் 
பெயர் ( தமிழ் ) 
உவமை என்பதற்கு எதிரி 
லுள்ள தென்பது அடிப் 
பொருள் . இது தமிழ் ; 
( தொல்காப்பியச் சொல் . ) 
இது வடமொழியிற் சென்று 
உபமா உபமானம் எனத் 
திரிந்தது . 

இத்தமிழ்ச் 
வ சால்லைக் கொண்டு வட 
வர் உவமேயம் என்னுஞ் 
சொல்லை ஆக்கினர் . 


பிற்சேர்க்கை 


கூக 


உவமேயம் 


மரிபாதை 


பொருள் . 
பருவம் தமிழ் ; காலத்தின் 
பரிய ஒருகூறு. பரு அடி 

( தொல்காப்பியம் ) 
சமம் தமிழ்; சுடுகாடு என் 
பது பொருள் . இஃது ஈம் 
எனத் தொல்காப்பியத்தில் 
வந்துள்ளது . 
ஏமம் ( தமிழ் ) நள்ளிரவு , 

பொன் , இன்பம் , காவல் 
பொருள் . பொன் என்னும் 
பொருளில் இது வடமொழி 
விற்சென்று ஹேம் என 
வழங்கும் . காவல் என்பது 
இதன் முதனிலைப்பொருள் . 
பணிவு . 
படிவம் என்பது வடிவம் 
என்னுந் தமிழ்ச்சொல்லின் 
திரிபு . தெளிவு முத 
னிலைப் பொருள் . 
தடம் தமிழ் , அகலமுடை 

" தடவுங் கயவும் 
நளியும் பெருமை " 

( தொல்காப்பியம் ) 
உரு தமிழ் ; நிறம் என்பது 
பொருள் ; இது வடமொழி 
யில் ‘ ரூபம் எனத் திரிந்து 
ழங்கும் . 

உருவும் 
கெழுவு நிறனா கும்மே 

- ( தொல்காப்பியம் ) 


யது . 


உசே 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


உலகம் தமிழ் . உல என் 
னும் முதனிலையிற்றோன்றி 
அழிவது என்னும் பொரு 
ளைத் தருவது . இது தமிழ்ச் 
சொல்லே யென்பர் நச்சி 
னார்க்கினியருந் தொல்காப் 
பியவுரையில் ; இது 
மொழியில் லோகம் எனத் 

திரிந்து வழங்கும் . 
உரொக்கம் 

கைப்பணம் , இருப்பு . 
ஆதாரம் 

சிலைக்களம் , களை கண் . 
உன்மத்தன் 

வெறியன் . 
இடைகலை 

இடது மூச்சு . 
பிங்கலை 

வலது மூச்சு . 
சுழுமுனை 

நடு மூச்சு . 
அன்னமய கோசம் 

பருவுடம்பு . 
பிராணமய கோசம் வளியுடம்பு . 
மனோமய கோசம் 

மனவுடம்பு. ( மனம்- தமிழ் ) 
விஞ்ஞானமயகோசம் அறிவுடம்பு . 
ஆனந்தமய கோசம் 

இன்பவுடம்பு . 
புண்ணியம் தமிழ் , மதிக் 
கப்படுவது என்பது ; இது 
புள்ளி என்னும் அடியி 
னின்றுண்டாயது . 

தமிழ் , 
( நீராற் ) கழுவித் தூய்தாக் 
கப்பட்டது . புனல் முத 

னிலை, 
சம்பிரதாயம் தொல் வழக்கு , தொன்று 

தொட்ட வழக்கு , முன் 


புனி 
புனலால் 


தம் 


| 


பிற்சேர்க்கை 


கூடு 


மௌலி 


பத்தியம் 
சவிகற்பக் காட்சி 
நிருவிகற்பக் காட்சி 
வியாப்பியம் 
வியஞ்சகம் 
பிரவாக நித்தம் 


னோர் நடை , முன்னோர் 
முறை . 
முடி . 
‘ ஜலம் என்பது சலம் என் 
னுந் தமிழ்ச்சொற் றிரிபு ; 
சலசலவென் 

றோடுவது 
பற்றி நீருக்ரு வந்தபெயர் . 
மருந்துணா; செய்யுள் . 
வேற்றுமைக் காட்சி . 
எழுவாய்க் காட்சி . 
அடங்கிய நிறைவு . 
விளக்கம் , விளக்குங் கருவி . 
வெள்ளநிலை , வெள்ளம்போல் 
என்றுமுள்ளது , நீரோட் 
டம்போல் தொடர்ந்துள் 


எது . 


துவாதசாந்தம் 


பரிகாரம் 


FLD 


பன்னிரண்டாம் நிலை ; ( துவா 
தசம் பன்னிரண்டு, 

அந்தம் - முடிவு . ) 
இச்சொல்லின் முதல் நிற்கும் 
பரி என்பது வெட்டு , அ ) , 
நீக்கு , இரங்கு , வருந்து , 

என்னும் பொருள் 
களிற் பண்டைத் தமிழ் 
நூல்களில் வருகலின் அது 
தமிழ்ச் 

சொல்லேயாம் . 
ஆனால் , அதிலிருந்துண் 
டான பரிகாரம் கன்னன் 
சொல் பழைய தமிழ் நால் 
களிற் 

காணப்படவில்லை ; 


20 


கூ 0 சு 


வடசொற்றமிழ் அகரவரிசை 


ஆதலாற் ‘ பரிதல் என் 
னுஞ் சொல் - தமிழ் என் 
றும் , அதிலிருந்து வடவர் 
ஆக்கிய பரிகாரம் 
மொழி யென்றும் முடித் 
தல் வேண்டும் . 
ஆசு - பற்றுக்கோடு , 

மாணாக் 
பற்றுக்கோடா 


ஆசிரியர் ( தமிழ் ) 


கர்க்குப் 


னவர் . 


பிரத்தியக்ஷ ( வட் ) 


குரவன் , குரு ( தமிழ் ) குரு - பெருமை , குரிசில் என்ப 

தும் தமிழ் . 
தவம் ( தமிழ் ) தபு , தவு - கெடு ; மலத்தைக் 

கெடுப்பது . 
அபரோக்ஷ 
ஞானம் 

( வட ) காட்சியளவை . 
ஞானம் 
அபரமுத்தி ( வட ) கீழான வீடுபேறு . 
அநுபானம் ( வட ) பருகுவதற்கு உதவியாவது ; 

கறி துவையல் . 
பூசை 

‘ பூசல் ஒரு வகை ஒலி ; அத 
னைச் செய்வது பூனை . பூசை , 

பூஞை எனவும் வரும் . 
ஆன்மபோதம் ( வட ) உயிரினுணர்வு . 
காரணம் , 

கார் என்பது அடி , கார் 
காரியம் 

மழைக்கு ஏது ; அதனால் 
ஏது காரணமாயிற்று ; காரி 
னின்று பெய்யும் மழை 
பயன் ; அதனால் பயன் காரி 
யமாயிற்று . 


} ( தமிழ் ) 


பிற்சேர்க்கை 


5.0 எ 


பாவம் ( தமிழ் ) 


பாழ் என்னும் அடியாகப் 
பிறந்த , தமிழ்ச் சொல் ; 
( சுவாமி ஞானப்பிரகாசர் ) 
கண் , குண்- அடிகள் ; ஆராயப் 
படுவது. 


குணம் ( தமிழ் ) 


மன் -- அடி . 


மனம் ( தமிழ் ) 
மதி ( தமிழ் ) 


மூலம் ( தமிழ் ) 
கோணம் ( தமிழ் ) 


யாமம் ( தமிழ் ) 


அளப்பது ; காலத்தை வரை 

யறுப்பது . 
மு - அடி . முதலாவது . 
கொள் , கோள் , கோண் 

அடி ; - வளைதல் . 
யா - கட்டு , தமிழடி ; உயிர் 
களை உறக்கத்திற் பிணிப் 

பது . 
தீ அடி ; ஒளி வடிவினர் ;; 
தெய்வம் என்பதும் அப் 


தேவர் , 


தெய்வம் } ( தமிழ் ) 


படியே. 


உமை 


மலம் ( தமிழ் ) 


பாசம் 


அரன் 


அம்மை என்பதன் றிரிபு . 

கலங்கு . மலக்கம் 
கலக்கம் . 
பாசி 

என்னும் பொருளில் 
தமிழ் ; கட்டுவது என்னும் 
பொருளில் வடசொல் . 
தீவினைகளை 

அரிப்பவன் . 
( தமிழ் வடமொழி இரண் 
டிற்கும் பொது ). 
ஆளுதல் என்பதன் அடியாக 
உயிரைத் தன்வழிப்படுத்தி 
ஆளுதல்பற்றி 

ஆணவம் 
என்னுஞ் சொல் எழுவதா 


ஆணவம் 


